

















பதிப்புரை 


(பொருநை என்னும்‌ தாமிரபரணி யாற்றினால்‌ 
வளம்பெறும்‌ திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ காணப்‌ 
படும்‌ சிறப்பியல்புகளை எடுத்து விளக்கிக்‌ கூறுவது 
இந்‌ நூல்‌. பொருநை நாடு எனச்‌ சான்றோர்களால்‌ 
புகழ்ந்து பாராட்டப்படும்‌ அப்‌ பகுதி பலவேறு சிறப்பு 
களையுடையது. தென்றற்‌ காற்றொடு செந்தமிழ்‌ 
மணம்‌ பரப்பும்‌ பொதிய மலையினை உடையது. மனங்‌ 
குளிரச்‌ செய்யும்‌ சிறந்த அருவிகளையுடையது. 


பல்வகை வளங்களோடு மருந்துச்‌ செடிகளின்‌ 
தலன்களையும்‌ பெற்றுவரும்‌ தாமிரவருணிநீர்‌ உடல்‌ 
வளத்தைப்‌ பெருக்குவதோடு மனவளத்தையும்‌ தருவ 
தாகும்‌. அந்த ஆற்றில்‌ துணையாறுகள்‌ பல வந்து 
கலக்கின்றன; எட்டு அணைகள்‌ கட்டப்பட்டுள்ளன. 
அந்த ஆறு புண்ணியத்துறைகள்‌ பலவற்றையும்‌ 
பெற்றுள்ளது; வாணிகத்‌ துறையிற்‌ சிறந்த பேரூர்‌ 
களையுடையது. சங்க காலத்திலும்‌, வரலாற்றுக்‌ 
காலத்துக்கு முற்பட்ட காலத்திலும்‌, பின்வந்த களப்‌ 
பிரர்‌, பல்லவர்‌ முதல்‌ ஆங்கிலேயர்‌ காலம்‌ வரை 
யிலும்‌ காணப்பட்ட பல வியத்தகு உண்மைகளையும்‌ 
இத்‌ நூல்‌ தெளிவாக விளக்குகிறது. 

அகத்தியர்‌ முதலாகப்‌ பிற்கால மாதவச்‌ சிவ 
ஞான முனிவர்‌ ஈராகப்‌ பொருநைக்‌ கரையில்‌ பிறந்து 
வளர்ந்த பேரநிஞர்கள்‌--தவமாண்பினர்கள்‌ குறிப்‌ 
பிட்டு விளக்கப்பட்டுள்ளனர்‌. நாகரிக வளர்ச்சிக்கு 








முன்னுறை 


உரிமை பெற்றுள்ள இந்தியப்‌ பெருநிலத்தின்‌ 
தென்பகுதி மிகவும்‌ தொன்மையும்‌ முன்மையும்‌ 
வாய்ந்தது என்பர்‌ 1 அரும்பாடுகளுக்கு இப்பால்‌ 
மொழி வழியே மாநிலங்கள்‌ (2--10--1956) அமைந்‌ 
தன; அவற்றுள்‌ ஒன்றாகத்‌ *தமிழ்நாடு' (19--7--1961) 
திகழ்கின்றது ! இங்கே வாழும்‌ *தமிழின த்தார்‌” மிகப்‌ 
பழைய்‌ வரலாறு பெற்றவர்கள்‌ ) தலைசிறந்த நாகரிகம்‌, 
பண்பாடு உற்றவர்கள்‌; அவற்றை உலகிற்கு உணர்த்‌ 
தியவர்கள்‌ ஆவர்‌. இத்தகையோர்‌ வாழ்ந்த தமிழகம்‌, 
தென்னாடு எனப்பெற்றது. இஃது, உலகின்‌ பழம்‌ 
பெரு நாடுகளில்‌ ஒன்று, இதனை 4உலகின்‌ 
மக்களினம்‌ தோன்றிய முதல்‌ இடம" என்றும்‌; மனித 
நாகரிகத்தின்‌ முதல்‌ வளர்ப்புப்‌ பண்ணை' என்றும்‌ 
அறிஞர்கள்‌ பாராட்டி எழுதியுள்ளனர்‌. 


உலகின்‌ முதல்‌ மனித இனமும்‌ மொழியும்‌ நாக 
ரிகமும்‌ பண்பாடும்‌ தோன்றிய சென்னாட்டின்‌ உயிர்‌ 
நாடியாகத்‌ திகழ்வது; *திருநெல்வேலி மாவட்டமே 
என்பர்‌1 இதனைத்‌ *தென்பாண்டி நாடு! என்றும்‌, 
தன்‌ தமிழ்‌ நாடு' என்றும்‌, *பொருநை நாடு" என்றும்‌ 
பலவாறு முன்னாளிலே புகன்றுள்ளனர்‌. இங்கே 
யுள்ள பொதியமலை” உருவத்தில்‌ சிறியதாயினும்‌, 
உணர்விலே, உலகின்‌ உயர்ந்த (இமயமலை'க்கு இணை 
யாகப்‌ பெருமை உற்று விளங்குகின்றது. *பொதிய 
மும்‌ இம௰௰மும்‌ போன்று நிலைபெறுக' என்று வாழ்த்து 


பொருதை வளம்‌ . 


தற்கு உரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. ['*அபாற்‌ 
கோட்டு இமயமும்‌ பொதியமும்‌ போன்றே.....4:௦௨௨ 
நடுக்கின்றி நிலையியர்‌.........  புறம்‌--2-20 : 24] 
எகிப்து மக்களுக்கு *நீல (நைல்‌) ஆறு' உயிர்‌ நாடி 
என்பர்‌! அது போன்றே, தென்பாண்டி நாட்டார்க்கு, 
(தண்பொருநை (தாமிரவருணி)யாறு' திகழ்கின்றது. முத்து, 
முத்தமிழ்‌, தென்றல்‌ முகிழ்க்கும்‌ திருவிடமாக இவ்‌ 
வட்டாரம்‌ விளங்குகின்றது. வரலாற்றுக்‌ காலத்திற்கு 
முந்திய நாகரிக அடையாளங்கள்‌, *ஆதித்த நல்லூர்‌” 
அகழ்வாய்விலே கிடைத்துள்ளன. கொற்கையோ, 
பழைய வரலாறு கூறுகின்றது! திருச்செந்தூர்க்‌ 
கடற்கரை நாத்திகரையும்‌ தெய்வவுணர்வு பெறச்‌ 
செய்ய வல்லது! குற்றால அருவிகளின்‌ பருவகால 
நுகர்வுகள்‌, உலகிலே வேறு எங்கும்‌ பெற இயலா தன 
என்பர்‌! இவை போன்ற பெருஞ்சிறப்புகள்‌ பல 
வற்றின்‌ இருப்பிடமாக மிளிர்வதே, இப்‌ பொருநை 
யாறு பாயும்‌ வட்டாரம்‌! இந்த வட்டாரமே, சிறப்பாக 
தமிழ்நாட்டிற்கும்‌, பொதுவாக உலக நாடுகள்‌ அனைத்‌ 
திற்கும்‌ உயர்‌ ந்த நாகரிகத்தையும்‌, சிறந்த பண்பாட்‌ 
டையும்‌ உணர்த்தியிருக்க வேண்டும்‌. [யாதும்‌ 
ஊரே யாவரும்‌ கேளிர்‌'?--புறம்‌ - 192 : 1], 


பொருநையாறு பாயும்‌ இத்‌ திருநெல்வேலி வட்‌ 
டாரம்‌, பெருமைகள்‌ பலவற்றின்‌ உறைவிடம்‌ என 
லாம்‌. இவற்றைச்‌ சிந்திப்பவர்க்கு, பின்வரும்‌ ஆங்கில 
நூல்களைப்‌ படிப்பது, தேன்சுவை பிலிற்றுவதாக 
ஆமையும்‌ : 
(1) சசீகறபக! ௦8446 7100096117 இர$01௦ (1879) 
&. 1, $(லார்‌, ௭.0.8. 


முன்னுரை 


(4) ற௦ிர்ப்௦வி ஊம்‌ ஜெலி 111900. ௦4 4௫௪ 
[5ம்‌ ௦87 ]1றனலிநு (18810) &ன: 
௩. வேரி, ற.ற., ௩௩ற., 810ற. 


(1) றை! 0௧82611662 ௦4 7 17௦1. 2ம்‌ 
(1887) 94. 97. பியா உற, 


(று 1றறள81 0௧௪61(66£ 08 101௧2 1701100181 
8ரர்‌66: ]சிகப88 1 ஊர்‌ 11 (1908) 18. 
9, மார வ019, 1,0ஃ. 

(9) 716 7௦006 0001160(10ற 08 7ஙப்‌/கற 8:6- 
7]15(074௦ ௨௭3 12010-111810117௦ கறம்மமர்‌025 
(1916) &. நீ. 10016, 7.0௮. 

(11) ]கீகம்85 180110 0082610622: மறவ] 
(1917) 8. &. 886) 1.௦. 


இவற்றுள்‌, முதல்‌ மூன்று நூல்களும்‌ சென்ற நூற்‌ 
ருண்டிலே யாக்கப்‌ பெற்றன. அவை, இன்று சிதை 
-வுறும்‌ நிலையிலே காட்சி தருகின்றன) கிடைப்பதற்கும்‌ 
அருமையாக உள்ளன. ஆதலின்‌, கவலை கொள்‌ 
கின்றேன்‌. அவை மீண்டும்‌ வெளியிடப்‌ பெறுதல்‌ 
வேண்டும்‌. அதற்கு அரசு ஆவன செய்தல்‌ நலமாம்‌ ! 

இந்த வட்டாரத்தின்‌ பழைமை வாய்ந்த*பொதிய 
மலை”, (பொருநையாறு" ஆகியவற்றின்‌ பெருமைகளை , 
.வடவர்தம்‌ இதிகாசத்துள்‌ இயம்பினர்‌; புராணக்‌ 
கதைகள்‌ கற்பித்துப்‌ புகன்றனர்‌) வேதத்திலே சாத்‌ 
திரத்திலே விளங்க வைத்தனர்‌! அப்‌ புனைந்துரை 
முறைகளை எல்லாம்‌ புறக்கணித்து விட்டு, உண்மை 
நாடும்‌ உணர்வோடு, *: திருநெல்வேலி .மாவட்ட 
அரசியல்‌ பொது வரலாறு”! (1881) என்னும்‌ அருமை 


பொருநை வளம்‌ 


வாய்ந்த ஒரு நூலை சென்ற நூற்றாண்டிலே) । அயர்‌” 
லாந்து நாட்டு அறிஞர்‌, தமிழகம்‌ வந்த கிறித்தவத்‌: 
துறவியார்‌ டாக்டர்‌ ஆர்‌. இராபர்ட்‌ கால்டுவெல்‌ ஐயர்‌” 
அவர்கள்‌ (1814-1891) ஆக்கினார்‌; *திரு9 நல்வேலிச்‌ 
சீமைச்‌ சரித்திரம்‌' (1991) எட்டையபுரம்‌ திரு குருகுக- 
தாசபிள்ளை இயற்றினார்‌; தமிழ்நாடு மாவட்டங்கள்‌ 
ஒவ்வொன்றிற்கும்‌ ஒவ்வொரு நூல்‌ எழுதிய பயண 
நூல்களின்‌ ஆசிரியர்‌ நண்பர்‌ திரு. ((சோமலெ”' 
(14.1. ॥லிஸ்றகாக௱ மேகா; 61921) அவர்கள்‌, 
(திருநெல்வேலி மாவட்டம்‌'” பற்றித்‌ தமிழிலே: 
மிகத்‌ தெளிவான நூல்‌ ஒன்றைப்‌ படைத்துள்ளார்‌. 
இன்னவர்‌ போன்றோர்‌ அனைவருக்கும்‌ நன்றி 
பாராட்டக்‌ கடமைப்‌ பட்டுள்ளோம்‌, 


தி. தெ. சை. சி. நூற்பதிப்புக்‌ கழக ஆட்சி' 
யாளர்‌ தாமரைச்‌ செல்வர்‌ உயர்திரு வ. சுப்பையா 
பிள்ளை அவர்களிடத்திலே பெருமதிப்பு வைத்திருப்‌. 
பவர்களில்‌ நானும்‌ ஒருவன்‌, அப்‌ பெரியார்‌ அவர்‌ 
களின்‌ சிறந்த உரைகளால்‌, கடந்த அறுபது ஆண்டு: 
களிலே, தமிழ்‌ மொழியும்‌, தமிழினமும்‌, தமிழ்நாடும்‌ 
கண்டுள்ள முன்னேற்ற நலன்கள்‌ கணக்கில என 
லாம்‌! கழக வெளியீடுகள்‌ வழியே--செந்தமிழ்ச்‌ 
செல்வி இதழ்கள்‌ வாயிலாய்‌--அவர்கள்‌ ஆற்றிவரும்‌ 
அருந்தமிழ்ப்‌ பணிகள்‌ அளவில என்பதை அறிய: 
லாம்‌. அவர்கள்‌ சில ஆண்டுகளுக்கு முன்னரே. 
என்னிடம்‌, *1*திருநெல்வேலி மாவட்டத்தை மட்டுமே. 
சிந்தித்துச்‌ சிந்தித்துச்‌ சிறந்த ஆராய்ச்சி நூல்கள்‌ 
பல எழுதலாம்‌'' என்று அறிவுரை கூறினார்கள்‌; 
அதன்‌ பின்னர்‌, கடந்த 1975 மேத்‌ திங்களிலே, தண்‌ 


முன்னுரை 


பொருநை (தாமிரவருணி) யாறு குறித்து ஒரு நூல்‌ 
அழுதுமாறு என்னைப்‌ பணித்தார்கள்‌. அதற்கிடையே, 
சென்ற 1976 ஏப்பிரலில்‌, அப்‌ பெருநூலின்‌ சாயலிலே 
மாணவர்களுக்குப்‌ பயன்படும்‌ நடையிலும்‌ அளவிலும்‌ 
சிறு நூல்‌ ஒன்று அக்‌ கோடை விடு மறையிலே எழுதி 
யனுப்ப வேண்டினார்கள்‌) சில பல சூழல்களால்‌, அக்‌ 
கோடை விடுமுறையிலே முயன்ற பணி, இப்பொழுது 
தான்‌ நிறைவு பெற்றது 1! எனவே, இந்‌ நூல்‌ கழக 
ஆட்சியாளர்‌ அவர்களின்‌ தூண்டல்‌ பயன ஆகும்‌. 
அவர்களுக்கு என்‌ நெஞ்சார்ந்த நன்றி உரியதாகும்‌. 

இந்‌ நூல்‌, 4*'பொருநை வளம்‌'”? என்ற பெயரிலே, 
*தமிழ்‌ வளம்‌” சாற்றுகின்றது எனலாம்‌. பொருநை 
-வட்டாரமே, தமிழக வட்டாரத்தின்‌ முன்னோடி 
என்பர்‌! அந்த முறையிலே, இந்‌ நூலைக்‌ கற்றுத்‌ 
துய்க்கலாம்‌. அதன்‌ வழியே, பெருவளம்‌ வாய்ந்த 
*பைந்தமிழ்ப்‌ பண்பாடு'--1தமிழர்‌ நாகரிகம்‌! ஆகிய 
வற்றைத்‌ தமிழ்‌ மாணவர்களும்‌, மற்றைய மக்களும்‌ 
படித்து நுகரலாம்‌. நனிசிறந்த பழந்தமிழ்ப்‌ பண்‌ 
பாடு-- நாகரிகம்‌ ஆகியவற்றைப்‌ பாரோர்க்குப்‌ புகட்ட 
வண்டும்‌ என்பதே, இச்‌ சிறுநூலின்‌ குறிக்கோள்‌ 
ஆகும்‌. இந்‌ நூலினை, அறிஞர்‌ பெருமக்கள்‌ ஏற்றுப்‌ 
(போற்றியருள விழைகின்றேன்‌. 


திரு நல்வேலி 


நன்‌ றியுரை 


(பெற்ற தாயும்‌ பிறந்த பொன்னாடும்‌ 
கற்றவ வானினும்‌ நனிசிறர்‌ தனவே.”' 

இத்‌ தொடர்‌, நம்‌ நாட்டுக்‌ கவிஞர்‌ சி, ௬... 
பாரதியார்‌ அவர்களின்‌ பாட்டிலே அமைந்துள்ளது ॥' 
இதனை உணருகின்‌ றவர்‌ நெஞ்சிலே ஒருவகை ஆர்வம்‌ 
பிறக்கின்றது. *'ஓர்‌ இன்பச்‌ சூழல்‌--பொதிகைமலை, 
குற்றால அருவி, *(பொருநை' என்னும்‌ *கல்பொருது 
இரங்கும்‌ மல்லல்‌ பேராறு, மனத்தூய்மை யூட்டும்‌ 
திருச்செந்தூர்க்‌ கடற்கரைக்‌ கோவில்‌, வளர்ந்து 
துலங்கும்‌ தூத்துக்குடி வாணிகத்‌ துறைமுகம்‌, இவற்‌. 
றின்‌ நெஞ்சமாக நடுவே இலங்கும்‌ திருநெல்வேலிப்‌: 
பெருநகர்‌ --அமைந்த ஒரு வட்டாரம்‌!' ஒருவனுக்குப்‌: 
பிறந்த பொன்னாடாக அமைந்திருந்தால்‌, அஃது. 
அவன்‌ பெற்ற பேறு அன்றோ? மேலும்‌, அந்த 
வட்டாரத்தின்‌ பொது அரசியல்‌ வரலாறு, தவமாண்‌ 
பினர்‌, பெருவளம்‌, பண்பாடு-நாகரிகம்‌ போன்ற. 
வற்றைத்‌ துருவி ஆராயும்‌ வாய்ப்பு அவனுக்கு வழங்‌: 
கப்பெற்றால்‌, உண்மையிலேயே, | அஃது அவனுக்கு. 
ஓர்‌ உயர்ந்த பேறே யாகும்‌! 

இந்த நற்பேற்றின்‌ பயனே, 4பொருநை வளம்‌” 
என்னும்‌ இச்‌ சிறுநூல்‌! இப்பணியினை வழங்கிய கழக 
ஆட்சியாளர்‌ தாமரைத்திரு. வ. சுப்பையா பிள்ளை அவர்‌ 
களுக்குப்‌ பெரிதும்‌ கடப்பாடு உடையேன்‌. நன்றி;. 
நன்றி; நன்றி. 
திருநெல்வேலி 


அன்புள்ள, 
26-92-1977. 


கோ. வே. பெருமாள்‌ 








பொருநை வளம்‌ 


1. பொருநை நாடு 


உலகில்‌, அழகுக்‌ காட்சிகள்‌ பல பார்க்கின்றோம்‌. 

। இயற்கைக்‌ காட்சி இன்பம்‌ தருகின்றது. மலையைப்‌ பார்த்து 
மலைப்பு அடைகின்றோம்‌. கடலைக்‌ கண்டு களிப்புக்‌ கொள்கின்‌ 
ரோம்‌. ஆறு, சோலை, விலங்கு, பறவை ஆகியன ஒவ்வொன்றுமே 
மனத்திற்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்றது! ஆற்றின்‌ அழகை அகங்‌ 
குழைந்து போற்றுகின்றோம்‌. ஆதலின்‌) ஆற்றங்கரை இடங்‌ 
களையே முன்னாளில்‌ மக்கள்‌ அதிகம்‌ விரும்பினர்‌; அங்கேயே 
சேர்ந்து வாழ ஆசைகொண்டனர்‌; ஊர்‌ அமைத்தனர்‌); நகர்‌ 
அமைத்தனர்‌; *ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ்‌' என்றனர்‌; 
உவந்து பேசி மொழி வழங்கினர்‌; நாடு கண்டனர்‌! அங்கே, 
நிலம்‌ தரும்‌ நீர்ஊற்றும்‌, வான்தரும்‌ மழைக்‌ காற்றும்‌ உண்டு! 
வாய்ப்பான மலைகளும்‌, வளமான அருவிகளும்‌ ஆறுகளும்‌ வளம்‌ 
பல தந்து தியம்‌! இயந்லைாகலே, மலையும்‌ கடலும்‌ எல்லை 
களாக அமையும்‌. வ, நாட்டிற்கு வலிய அரணாக வாய்க்கும்‌! 
அங்கே, குறையாத: விளைபொருள்கள்‌ பெருகும்‌, செல்வம்‌ 
சிறந்து விளங்கும்‌. ஆதலின்‌, மக்கள்‌ தாழ்வு இல்லாச்‌ செல்வ 
ராகத்‌ தழைப்பர்‌; மகிழ்ந்து வாழ்வர்‌. அங்கே, பசியோ, பிணியோ, 
பகையோ தோன்றா; இன்பமும்‌ காப்பும்‌ இயங்கும்‌; பண்பாடு 
பரவும்‌; நாகரிகம்‌ விரியும்‌! இத்தகைய ஆற்றங்‌ கரையையே, 
மக்கள்‌ வாழ்வதற்கு உரிய இடமாக நாடினர்‌. இவ்வாறு, மனம்‌ 
நாடுவதற்கு உரிய இடத்தையே, மக்கள்‌ *நாடு' என்றனர்‌. 
பொருள்‌ பொதிந்த இத்‌ தமிழ்ச்‌ சொல்லின்‌ அருமையினைப்‌ 


பாருங்கள்‌. 
தமிழ்நாடு : 


இந்தியப்‌ பெருநிலம்‌ பல மாநிலங்களைக்‌ கொண்டுள்ளது. 
இங்கு வாழும்‌ மக்கள்‌ அந்த அந்த வட்டாரங்களில்‌ வழங்கும்‌ 


லி பொருநை வளம்‌ 


மொழிகளையே பேசி வாழ்கின்றனர்‌. ஆயினும்‌, உணர்வால்‌ 
ஒன்றுபட்டு வாழ்கின்‌ றனர்‌! (வேற்றுமையில்‌ ஒற்றுமை' காணும்‌ 
ஒருமை உணர்வு பெற்றுள்ளனர்‌. தென்னிந்தியாவின்‌ தென்‌ 
பகுதியை, பழங்காலம்‌ முதலே தமிழ்நாடு! என்றும்‌, *தமிழகம்‌' 
என்றும்‌ சொல்லி வருகின்றனர்‌. இதன்‌ வட எல்லை திரு 
வேங்கடமலை; தென்‌ எல்லை தென்‌ குமரி; மேற்கே அரபிக்கடல்‌; 
கிழக்கே வங்கக்‌ கடல்‌. இந்த நான்கு எல்லைகளும்‌, காலத்‌ 
திற்குக்‌ காலம்‌ சிறுசிறு மாறுதல்‌ உறினும்‌, தமிழ்‌ நாட்டின்‌ எல்லை 
களாகவே நின்று நிலைத்து விளங்குகின்றன. 


தமிழ்நாடு, ஏறக்குறைய நிலநடுப்‌ பகுதியிலேயே அமைந்‌ 
துள்ளது. ஆதலின்‌, வெப்பம்‌ மிகுதியாக உள்ளது. இதனால்‌ 
பனியோ, பனிக்கட்டியோ ஆகாத தண்ணீரின்‌ தவப்பயனை, 
இங்குள்ளோர்‌ பெற்று வாழ்கின்றனர்‌! இங்கே காற்று உண்டு; 
தென்றல்‌ உண்டு; மழை உண்டு; நீர்வளமும்‌ நிலவளமும்‌ 
உண்டு; நல்ல தட்பவெப்ப நிலை உண்டு. இதனால்‌, இங்கே 
மக்கள்‌ நிலத்தில்‌ பயிரிடுகின்றனர்‌; உணவுப்‌ பொருள்களை 
விளைவிக்கின்றனர்‌; உண்டு மகிழ்கின்றனர்‌; ஓய்வு நேரம்‌ 
வாய்க்கப்‌ பெறுகின்றனர்‌; அந்‌ நேரங்களில்‌ கல்வி, கைத்தொழில்‌, 
கலை முதலியவற்றில்‌ கவனம்‌ செலுத்துகின்றனர்‌. இதனால்‌, 
இங்கு வாழும்‌ மக்கள்‌ உணவு, உடை, பழக்க வழக்கம்‌, வீடு, 
வாழ்க்கை, நாகரிகம்‌, பண்பாடு ஆகியவற்றில்‌ மேல்நிலை பெறும்‌ 
வாய்ப்புப்‌ பெற்றுள்ளனர்‌. 

இத்‌ தமிழ்நாட்டின்‌ ஊடுசுவர்‌ போல, (0மற்குத்‌ தொடர்ச்சி 
மலைகள்‌? அமைந்துள்ளன. இம்‌ மலைத்‌ தொடரின்‌ மேற்கே 
அமைந்த நிலத்தைச்‌, சேரநாடு” என்று செப்பினர்‌; கிழக்கே 
அமைந்த நிலத்தின்‌ வடபகுதியைச்‌ 'சோழநாடு! என்று சொல்‌ 
லினர்‌; தென்பகுதியைப்‌ *பாண்டியநாடு' என்று பகர்ந்தனர்‌. இந்த 
மூன்று நாடுகளிலும்‌ மக்கள்‌ வழங்கி வந்த மொழி, :தமிழ்மொழி'யே 
ஆகும்‌. எனவே, மிகப்‌ பழங்காலம்‌ முதல்‌, இந்த மூன்று நிலப்‌ 
பகுதிகளையும்‌ ஒருங்கு இணைத்துத்‌, *தமிழ்நாடு! என்று இலக்‌ 
கியங்கள்‌ இயம்பி உள்ளன! ஆனால்‌, கி,பி, பன்னிரண்டாம்‌ நூற்‌ 
ருண்டிற்கு முன்னர்‌ வரை, சேர நாடு! என்றிருந்த நிலப்பகுதி, 
இப்பொழுது 'கேரள நாடு' அல்லது கேரள மாநிலம்‌' என்று 


அம்ப வகட்‌ 


அகார 


அனி அண்மை... 


பொருநை நாடு 3 


பெயர்‌ பெற்று விட்டது! அங்கே வழங்கிய பழந்தமிழ்‌, (மலை 
யாளம்‌' என்னும்‌ புது மொழியாகக்‌ கிளைத்து விட்டது! 


பொருநை நாடு: 

மக்கள்‌ பேசி மகிழும்‌ மொழியின்‌ பெயராலேயே, இன்று 
உலகில்‌ பல நாடுகள்‌ பெயர்‌ பெற்றுள்ளன. அந்த நெறியிலே 
நம்‌ மாநிலம்‌, *தமிழ்தாடு' என்றும்‌ 'தமிழகம்‌' என்றும்‌ வழங்கப்‌ 
பெறுகின்றது. அங்கங்கே பாயும்‌ ஆறுகளின்‌ பெயரால்‌, 
முன்னாளில்‌ சில வட்டாரங்கள்‌ “நாடு' என்று பெயர்‌ பெற்றதும்‌ 
உண்டு. காவிரி ஆறு' சோழ நாட்டில்‌ பாய்ந்தது. அதனைப்‌ 
(பொன்னியாறு' என்றும்‌ போற்றுவர்‌. அதனால்‌, அந்‌ நாட்டைக்‌ 
தாவிரிநாடு' என்றும்‌ *பொன்னிநாடு” என்றும்‌ நூல்கள்‌ போற்று 
கின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தைச்‌ செழிக்கவைப்பது 
ப தண்பொருநை ஆநே' ஆகும்‌. அதனைச்‌ சுருக்கமாகப்‌ பொருநை 
யாறு' என்று போற்றுவர்‌; வடமொழியாளரோ, * தண்பொருநை' 
என்பதனைத்‌ தாமிரவருணி என்று வழங்கினர்‌! முன்னைத்‌ 
தமிழறிஞர்‌ இந்த வட்டாரத்தைப்‌ (பொருநை நாடு என்று போற்‌ 
நினர்‌. இது பழைய :பாண்டி நாட்‌'டின்‌ தென்பகுதி அன்றோ? 
ஆதலின்‌, இதனைத்‌ தென்பாண்டி நாடு' என்றும்‌ தெளிவாக வழங்‌ 
கினர்‌. மொத்தத்திலே, தமிழ்‌ நாட்டின்‌ தென்பகுதி ஆகிய 
இதனைத்‌, “தென்தமிழ்‌ நாடு' என்றும்‌ சாற்றினர்‌! 

(பொருநை நாடு' புகழ்‌ மிகுந்த பகுதி என்பர்‌; *பழம்‌ பெரும்‌ 
பகுதி” என்றும்‌ பாராட்டுவர்‌! குமரிமுனைக்குத்‌ தெற்கே ஒரு 
காலத்தில்‌ நிலப்பரப்பு நிலவியதாம்‌; அந்‌ நிலப்பரப்பு பன்னூறு 
ஆண்டுகளுக்கு முன்னரே கடல்‌ கொள்ளப்‌ பெற்றதாம்‌. எஞ்சிய 
பகுதியே, இப்பொழுது தாம்‌ வாழும்‌ இத்‌ 'தென்றுடு' என்பர்‌! 
இதனை! முன்னர்‌ *நாவலந்தீவு' என்று நவின்றனர்‌. நான்கு 
பக்கங்களிலும்‌ கடலால்‌ சூழப்‌ பெற்ற நிலப்பரப்பையே, 'தீவு” 
என்று சொல்லுவது மரபு. இன்றுள்ள, இமயமலையும்‌, சிந்து 
கங்கை பிரமபுத்திரா ஆற்றுச்‌ சமவெளிகளும்‌ அந்‌ நாளில்‌ கட 
லாகக்‌ காட்சியளித்தன! பின்னரே அங்கு மலையும்‌, நிலமும்‌ 
எழுந்தன! இவற்றை மேலைநாட்டு நில ஆய்வாளர்‌ நன்கு 
ஆராய்ந்து வெளிப்படுத்தியுள்ளனர்‌! இவ்வாறு, தெற்கே 'குமரிக்‌ 


4 பொருநை வளம்‌ 


கண்டீம்‌' கடல்‌ கொள்ளப்‌ பெறுவதற்கு முன்னரே--வடக்கே 
சிந்துகங்கை ஆறுகளும்‌ இமயமலைச்‌ சிகரங்களும்‌ எழுவதற்கு 
முன்னரே--நின்று நிலைத்த திருவிடம்‌, நாம்‌ வாழும்‌ இத 
(0தள்னகம்‌' என்பர்‌! வரலாற்றுக்‌ காலங்களுக்கு மிக முந்திய இச்‌ 
செய்திகளை நம்பா தவர்களூம்‌ உண்டு! எப்படியோ, இத்‌ தென்‌ 
பாண்டித்‌ திருநாடு ஆகிய பொருநை நாடு! பழம்‌ பெருமை மிக்க 
தொன்மை வாய்ந்தது என்பதை மறுப்பவர்‌ இலர்‌ எனலாம்‌. 
இத்தகைய தொன்மைப்‌ புகழ்‌. வேறு நிலங்களுக்கு இல்லை! 
ஏனெனில்‌, இந்‌ நிலப்‌ பகுதியிலேயே, முதன்‌ முதலில்‌ மக்கன்‌ 
இனம்‌ தோன்றியது என்பர்‌; முதன்‌ முதல்‌ தோன்றிய மொழி 
இங்கே நிலவியது என்பர்‌! ஆதலின்‌, இந்‌ நிலமே, முதன்‌ முதல்‌ 
மனித நாகரிகத்தின்‌ தொட்டிலாகவும்‌ வளர்ப்புப்‌ பண்ணையாக 
வும்‌ விளங்கியிருக்க வேண்டும்‌ என்று நில நூல்‌ வல்லுநர்‌ நவிலு 
கின்றனர்‌, 


பொருநைக்‌ கரைப்‌ பெருமை: 


பெருமை மிகுந்த இந்தப்‌ பொருநை நாட்டிலே 4/பொதிய 
மாமலை” உண்டு; பொருநை ஆறு பாயும்‌ அருமை உண்டு; 
அதன்‌ துணையாறுகள்‌ திகழும்‌ வளம்‌ உண்டு; தென்றல்‌ வந்‌ 
துலவும்‌ திருநலன்‌ உண்டு; தெளிந்தோர்‌ வழங்கும்‌ தேன்‌ 
தமிழ்‌ உண்டு ; உலகப்‌ புகழ்‌ பெற்ற கொற்கைத்‌ துறை முத்து 
உண்டு. பொதிய மலையிலிருந்து, திருநெல்வேலி வழியே கடற்‌ 
கரையில்‌ அமைந்த கொற்கைத்‌ துறைப்‌ பக்கமாய்‌ மன்னார்‌ வளை 
குடாவிலே சென்று கலக்கும்‌ (தண்‌ பொருநையாற்‌'றின்‌ இரு 
மருங்கிலும்‌ அமைந்த தெய்வத்‌ திருக்கோவில்களும்‌, தேர்ந்த 
துறைகளும்‌ பலப்பல உண்டு. இத்‌ தண்‌ பொருநை யாற்றய்‌ 
கரைகளில்‌ அமைந்த ஊர்களில்‌ தோன்றிய “தவமாண்பினர்‌' பல 
ராவார்‌. இந்த *ஆற்றங்கரை நாகரிகம்‌', சிந்துவெளி நாகரிகத்‌ 
தோடு சேர்த்து எண்ணத்‌ தகுந்த பழமையும்‌ பெருமையும்‌ 
வாய்ந்தது என்பர்‌, இதனை, ஆதித்த நல்லூர்‌, கொற்கை 
முதலிய இடங்களில்‌ நடத்திய அகழ்வு ஆராய்ச்சிகள்‌ அம்பலப்‌ 
படுத்துகின்‌ றன, 


பொருநை நாடு ல்‌ 
பொருநை நாடு--அமைப்பு : 


இப்‌ பொருநை நாடு'; தென்பாண்டி நாட்டின்‌ நெஞ்சகம்‌ 
ஆகும்‌. திருநெல்வேலி மாவட்டமே, *தென்பாண்டி நாடு! 
எனப்படும்‌. இஃது ஏறத்தாழ ஏழாயிரம்‌ கல்‌ பரப்பு அளவு 
உள்ளது. தென்வடல்‌ நீளம்‌ நூற்று இருபது கல்‌. கீழ்மேல்‌ 
அகலம்‌ சுமார்‌ அறுபது கல்‌. இவ்‌ வட்டாரம்‌ ஏறக்குறைய முக்‌ 
கோண வடிவம்‌ வாய்ந்தது. இம்‌ மாவட்டத்திலே பிறந்து, 
இம்‌ மாவட்டத்திலே தவழ்ந்து, நடந்து, துள்ளி, விரைந்து 
ஓடி, இம்‌ மாவட்டத்தின்‌ கடலிலே நிறைவுறும்‌ தண்‌ பொருநை 
ஆற்றின்‌ அமைப்பு, வியந்து பாராட்டற்கு உரியதே ஆகும்‌. 
ஆதலின்‌, இந்தப்‌ (பொருநையாறு”£, இம்‌ மாவட்டத்தின்‌ உயிராக 
வும்‌ உயர்ந்த செல்வமாகவும்‌ மதிக்கப்‌ பெறுகின்றது. இதன்‌ 
தெற்கே கன்னியாகுமரி மாவட்டம்‌, வடக்கே இராமநாதபுரம்‌ 
மாவட்டம்‌, மேற்கே கேரளத்திற்கும்‌ தமிழ்‌ நாட்டிற்கும்‌ எல்லை 
யாக நிற்கும்‌ மேற்குத்‌ தொடர்ச்சி மலை--சிறப்பாகப்‌ பொதிய 
மலை', கிழக்கே *மன்ஐர்‌ குடாக்கடல்‌ ஆகிய இந்‌ நான்கு 
திக்குகளே நெல்லை வட்டாரத்தின்‌ எல்லைகளாக அமைந்‌ 
துள்ளன. மேற்கே மேற்குத்‌ தொடர்ச்சி மலையாதலின்‌, இப்‌ 
பொருநை நாட்டின்‌ மேல்‌ பகுதி மேடாகவும்‌, கிழக்கே வரவரப்‌ 
பள்ளமாகவும்‌ அமைந்துள்ளது. மேல்‌-ட்கு-மேற்கு, கீழ்‌-*- 
அக்கு--கிழக்கு என்று தமிழத நில அமைப்பே இரு திசை 
களுக்கும்‌ காரணப்‌ பெயர்களாகத்‌ தமிழிலே வழங்கப்‌ பெறு 
கின்றன எனலாம்‌. இப்‌ பொருநை நாடான தென்பாண்டி 
நாட்டின்‌ தலைநகரம்‌ *திருநெல்வேலி' என்னும்‌ திருநகரே ஆகும்‌. 
இஃது இவ்‌ வட்டாரத்தின்‌ நடுவே அமைந்துள்ளது. 


இஃது, இப்‌ பகுதிக்கு ஒரு தனிச்‌ சிறப்பு எனலாம்‌. இங்கே, 
பழ.ந்தமிழ்‌ இலக்கியங்கள்‌ குறிப்பிடும்‌ (ஐவகை நிலம்‌” உண்டு. 
அவை, (1) குறிஞ்சி (மலையும்‌ மலைசார்ந்த இடங்களும்‌), 
(1) முல்லை (காடும்‌ காடு சார்ந்த இடங்களும்‌), (14) மருதம்‌ 
(வயலும்‌ வயல்‌ சார்ந்த நிலங்களும்‌), (14) தெய்தல்‌ (கடலும்‌ 
கடல்‌ சார்ந்த இடங்களும்‌), (7) பாலை (நீர்‌ வளமற்ற நிலம்‌) 
என்பனவாம்‌. அம்பா சமுத்திரம்‌, தென்காசி, செங்கோட்டை, 


6 பொருநை வளம்‌ 


நான்குநேரி ஆகிய: வட்டங்களின்‌ மேலைப்‌ பகுதிகளை, சிறந்த 
குறிஞ்சி நிலத்துக்கு எடுத்துக்‌ காட்டாகச்‌ சொல்லலாம்‌, இங்‌ 
குள்ள பொதிகை மலையும்‌, குற்றால மலையும்‌, மகேந்திர மலையும்‌ 
இயற்கை எழில்‌ வாய்ந்தனவாகும்‌. ஆழ்வார்‌ குறிச்சி, பூங்‌ 
குறிச்சி, கல்லிடைக்‌ குறிச்சி, கார்‌ குறிச்சி, முருகன்‌ குறிச்சி, 
பரமன்‌ குறிச்சி ஆகிய ஊர்களின்‌ பெயர்கள்‌ குறிஞ்சி நிலத்தை 
நினை ப்பூட்டுகின்றன. முல்லை நிலம்‌ மலைகளை அடுத்துள்ள காடு 
களாக அமைந்துள்ளன. செங்கோட்டை, பாபநாசம்‌ முதலிய 
நிலப்‌ பகுதிகளில்‌ உள்ள காடுகள்‌, தமிழ்‌ நாட்டின்‌ வளத்திற்கு 
எடுத்துக்‌ காட்டுகளாக விளங்குகின்றன. நிலவளமும்‌, நீர்‌ 
வளமும்‌ வாய்ந்த பொருநை ஆற்றின்‌ கரைகள்‌, மாண்பு 
மிகுந்த மருதநிலமாகச்‌ சிறந்து விளங்குகின்றன. இதற்கு 
அம்பா சமுத்திரம்‌, தென்காசி, திருநெல்வேலி, திருவைகுண்டம்‌ 
ஆகிய வட்டங்களைச்‌ சான்றாகக்‌ குறிப்பிடலாம்‌. வளத்திலும்‌, 
வருவாயிலும்‌, விலையிலும்‌ நெல்லை மாவட்ட நிலங்கள்‌, தஞ்சை 
மாவட்டத்திற்கு இணையானவை என்று சொல்லுவார்கள்‌, சோழ 
நாட்டில்‌ காவிரி ஆற்று வளம்‌ உண்டு) தென்பாண்டி நாட்டில்‌, 
பொருநை ஆற்று வளத்தோடு, தென்றல்‌ காற்று வளமும்‌ 
உண்டு, தென்றலும்‌, சாரலும்‌ இவ்‌ வட்டாரத்திற்கே உரியன. 
பாப்பான்‌ குளம்‌, வெள்ளிக்‌ குளம்‌, வாகைக்குளம்‌, செங்குளம்‌, 
முள்ளிக்‌ குளம்‌ முதலிய ஊர்களின்‌ பெயர்களும்‌, *சமுத்திரம்‌! 
என்று முடியும்‌ ஊர்ப்‌ பெயர்களும்‌ வயல்வளம்‌ மிகுந்த 
பொருநை நாட்டின்‌ மருதநிலச்‌ செழிப்பைக்‌ காட்டுகின்றன. 
இம்‌ மாவட்டத்தின்‌ நடுவிடத்திலே, *திருநெல்வேலி' என்னும்‌ 
தலைநகர்‌ அமைந்துள்ளது. இப்‌ பெயரிலேயே, மருத நிலத்தின்‌ 
மாண்பொருள்‌ பொதிந்துள்ளதை உணரலாம்‌. இம்‌ மாவட்டத்‌ 
தின்‌ கடற்கரை , நெய்தல்‌ நிலத்திற்கு இலக்காக விள ங்குகின்றது. 
கடற்கரை நகரைப்‌ 'பட்டினம்‌' என்பர்‌. இங்கே, காயல்‌ 
பட்டினம்‌, வீரபாண்டியன்‌ பட்டினம்‌, குலசேகரன்‌ பட்டினம்‌ 
என்னும்‌ பேரூர்கள்‌ உள்ளன. கடல்‌ வழியே வரும்‌ வெளி 
நாட்டார்க்குத்‌ தமிழ்நாட்டின்‌ வாயிலாக முன்பு ஒரு காலத்தில்‌, 
'கொற்கை நகர்‌' அமைந்திருந்தது. அச்‌ சிறப்பினை, இப்பொழுது 
'தூத்துக்குடி' பெற்றுள்ளது. இது, சென்னைக்கு அடுத்தபடி 


பொருநை நாடு ர 


யாக, தமிழ்‌ நாட்டின்‌ பெரிய துறைமுகமாக வளர்ந்து வருகின்‌ 
றது ! இம்‌ மாவட்டத்தில்‌ பாலை நிலத்திற்கு மேற்கோளாக, 
நான்குநேரி வட்டத்தையும்‌ திருச்செந்தூர்‌ வட்டத்தின்‌ தென்‌ 
பகுதியையும்‌ காட்டலாம்‌ ! இவ்‌ வகைப்‌ பாலைநிலப்‌ பகுதியைத்‌ 
தமிழ்நாட்டில்‌ வேறு எங்கும்‌ காண இயலாது என்பர்‌. எனவே, 
இப்‌ பொருநை நாடு, ஐந்து நில அழகினைப்‌ பெற்றுத்‌ திகழ்‌ 
கின்றது என்பதில்‌ ஐயம்‌ உண்டோ? 


பொருநை நாடு--வரளாறு: 


தென்பாண்டி நாட்டில்‌ *(தண்‌ பொருநையாறு” கடலொடு 
கலக்கும்‌ இடத்தில்‌ *கொற்கை' என்னும்‌ மாநகர்‌ இருந்தது ; 
அஃது ஒரு சிறந்த துறைமுக நகராகவும்‌ திகழ்ந்தது! மிகப்‌ 
பழங்காலத்திலே முதன்‌ முதலில்‌ அந்‌ நகரில்‌ இருந்தவாறே 
தமிழகம்‌ முழுவதையும்‌ தனி மன்னன்‌ ஒருவன்‌ ஆட்சி புரிந்து 
வந்தான்‌ ! அப்‌ பெரு மன்னவனுக்கு மக்கள்‌ மூவர்‌ இருந்தனர்‌. 
அவர்களே, பாண்டியன்‌, சேரன்‌, சோழன்‌ என்னும்‌ மூவேந்தர்‌ 
ஆவர்‌. இம்‌ மூவரும்‌ கொற்கையில்‌ வாழ்ந்தனர்‌) பொதுவாக 
ஆட்சி புரிந்து வந்தனர்‌. மூவரின்‌ வழி உரிமைச்‌ செல்வங்களும்‌ 
ஒரு சேரத்‌ தொகுத்து வைத்த இடமே :முக்காணி' (மூன்று 
காணி--உரிமைச்‌ செல்வம்‌) என்று சொல்லப்‌ பெற்றது. இம்‌ 
மூவரும்‌ பின்னர்ப்‌ பிரியும்‌ காலம்‌ வந்தது! அப்பொழுது, தமி 
ழகத்தின்‌ மலைத்தொடருக்கு மேற்கே, சேரன்‌ சென்று ஆண்‌ 
டான்‌; கிழக்கே, வடபால்‌ சோழன்‌ சென்று வாழ்ந்தான்‌ 7) 
தென்பால்‌ நிலத்தைப்‌ பாண்டியனே ஆண்டான்‌. பின்னர்‌, 
நீண்ட நெடுங்காலம்‌ இம்‌ மூவரும்‌ இம்‌ முத்தமிழ்‌ நாட்டினை 
முறையே வழிவழியாக ஆண்டு வந்தனர்‌ என்று மக்கள்‌ 
பழங்கதைபகருகின்றனர்‌ ! எனவே, முத்தமிழ்‌ வேந்தரின்‌ மூல 
இடமே), “தண்‌ பொருநை ஆறு' பாயும்‌ இத்‌ தனித்தமிழ்‌ நிலம்‌ 
என்பதை உணரலாம்‌. 

இன்றைய நாகரிக நாடுகளின்‌ வரலாறுகள்‌ எல்லாம்‌, 
ஏறத்தாழ கடந்த ஈராயிரத்து ஐந்நூறு ஆண்டுகளுக்கு 
உட்பட்டனவே என்று சொல்லுவர்‌ ! ஆனால்‌, இநீ நாடுகளின்‌ 
வரலாறு தோன்றுவதற்கு முன்னரே, சிறந்து இருந்த உலக 


6 பொருநை வளம்‌ 


நாடுகளின்‌ நாகரிகங்கள்‌ சில உண்டு. அவற்றை எகிப்து 
நாகரிகம்‌, கிரேக்க நாகரிகம்‌, உரோம நாகரிகம்‌, பாபி 
லோனிய நாகரிகம்‌, சிந்து வெளி நாகரிகம்‌, சீன நாகரிகம்‌ 
என்று அடுக்குவர்‌ 1! ஆனால்‌, அந்த நாகரிகங்களை விட, எந்த 
வகையிலும்‌ குறையாத தனி நாகரிகம்‌, !*தமிழ்‌ நாகரிகம்‌'' எனலாம்‌. 
அஃது இந்தத்‌ தண்டபொருநை ஆற்றங்‌ கரைகளில்‌ தலழத்தது என்பதற்கு 
ஐயம்‌ இல்லை! வரலாற்றுக்‌ காலத்திற்கு இப்பால்‌, இப்‌ 
பொருநை நாட்டிற்கு என்று தனி வரலாறு காணத்‌ தேவை 
இல்லை ! தென்னாட்டு வரலாறே இன்னும்‌ தெளிவாக எழுதப்‌ 
பெறவில்லை !! அத்‌ நிலையிலே பொதுவாகத்‌ தமிழ்‌ நாட்டு 
வரலாறு--சிறப்பாகப்‌ பாண்டி நாட்டு வரலாறு, இப்‌ 40பொருநை 
நாடு” பெற்றுள்ள வரலாற்றைத்‌ தெளிவு படுத்தும்‌. திரு 
நெல்வேலி மாவட்ட வரலாறு, இப்பொழுது ஆங்கிலத்திலும்‌ 
தமிழிலும்‌ அழகாக எழுதப்‌ பெற்றுள்ளது. சிறப்பாக, சென்ற 
நூற்றாண்டில்‌ (கி. பி. 1881) வெளியிடப்‌ பெற்றுள்ள திரு 
நெல்வேலி பொது அரசியல்‌ வரலாறு!* என்ற ஆங்கில நூலைச்‌ 
சொல்லலாம்‌! இதுவே, இம்‌ மாவட்டத்திற்கு வாய்த்த. முதல்‌ 
(வரலாற்று நூல்‌! ஆகும்‌. புதனை ஆக்கிய மறைத்திரு *இராபர்ட்‌ 
கால்டுவெல்‌ (கி, பி. 1814-1891) அவர்களுக்குத்‌ தமிழர்கள்‌ 
ஆகிய நாம்‌ நன்றி செலுத்தும்‌ கடப்பாடு உடையவர்கள்‌ 
ஆவோம்‌! அவர்கள்‌, **தென்னிந்தியாவின்‌ மிகப்‌ பழமையான 
நாகரிகம்‌ நனி சிறந்து விளங்கியது, (தண்‌ பொருநை ஆற்றின்‌ 
கரை'களிலேயே'' என்று உறுதி மொழிந்துள்ளார்கள்‌ 1, 


பொருநை நாடு-- சிறப்பு 2 


(இப்‌ பொருநை நாட்டில்‌, அகத்திய முனிவர்‌ அருந்தவம்‌ 
புரிந்து தமிழ்‌ வளர்த்த *0பொதிகை மலை' உண்டு; தமிழ்‌ கண்ட 
தோர்‌ அழகிய (தண்‌ பொருநை ஆறு' உண்டு; இன்பத்‌ தென்றல்‌ 
காற்று உண்டு! வரலாற்றுப்‌ புகழ்‌ வாய்ந்த வளமான 
இலக்கிய நூல்கள்‌, நகர்கள்‌, ஊர்கள்‌, இடங்கள்‌ உண்டு; 














* 7106 10104081 8ம்‌ ோேளவி] 918100 ௦8 196 11617101௦4 713- 


9817 (1881) 89 16 8120 2. ௩. ோறரிரா, ஐ. நா. 
மற. 


பொருநை நாடு 9 


சிப்பியும்‌, முத்தும்‌, சங்கும்‌ கிடைக்கும்‌ *கடில்‌ வளம்‌' உண்டு; 
நல்ல தமிழ்‌ வழங்கும்‌ நாகரிகம்‌ உண்டு; இன்னும்‌, இவை 
போன்ற எண்ணற்ற சிறப்புகள்‌ உண்டு, நாட்டு 
உணர்ச்சியை ஊட்டிய எண்ணற்ற வீரர்கள்‌ இங்கே தோன்‌ 
நினர்‌; நாட்டு விடுதலைப்‌ போரில்‌ ஈடுபட்டனர்‌! இவ்‌ 
வட்டாரம்‌ தமிழ்‌ மொழி வளர்ச்சியிலும்‌ தனிப்‌, பெரும்‌ பணி 
புரிந்திருக்கின்றது; அகத்தியர்‌, நம்மாழ்வார்‌, குமரகுருபரர்‌, 
சிவஞான முனிவர்‌ போன்ற எண்ணற்ற பெரும்‌ புலவர்‌ இங்கே 
தோன்றினர்‌. கிறித்தவ மதப்பணி புரிய வந்த தவத்திரு 
கால்டுவெல்‌, அருள்திரு ஜி. யூ. போப்பு போன்ற மேனாட்டு 
அநிஞர்களைத்‌ தமிழ்த்‌ தொண்டர்‌ ஆக்கிய பெருமை இம்‌ மண்‌ 
ணிற்கு உண்டு! ) 


நஇறைவுரை : 

பழங்‌ காலத்தில்‌, பாண்டியர்‌ ஆண்ட பாண்டி நாட்டில்‌, 
இன்றைய மதுரை, இராமதாதபுரம்‌, திருதெல்வேலி, கன்னியா 
குமரி மாவட்டங்கள்‌ அடங்கி யிருந்தன. பாண்டிய நாட்டின்‌ 
சிறப்பைப்‌, பழைய தமிழ்‌ நூல்கள்‌ மிக விரிவாகக்‌ கூறுகின்றன. 
பாண்டிய மன்னர்கள்‌ சங்கம்‌ வைத்துத்‌ தமிழ்‌ வளர்த்தார்கள்‌. 
புறநானூறு, பத்துப்‌ பாட்டு முதலிய சங்க நூல்களில்‌ பாண்டி 
யர்‌ புகழ்‌ பாராட்டப்‌ பெற்றுள்ளது. பாண்டி நாட்டின்‌ 
வளமும்‌, மதுரை, திருநெல்வேலி ஆகிய கோநகர்களின்‌ 
கொற்றமும்‌, நெடுஞ்செழியன்‌ ஆட்சிச்‌ சிறப்பும்‌ 'மதுரைக்‌ 
காஞ்சி! என்னும்‌ நூலிலே விரிவாகக்‌ கூறப்‌ பெற்றுள்ளன. 
முத்தும்‌ முத்தமிழும்‌ பெற்ற திருநெல்வேலி வட்டாரம்‌ முன்‌ 
மையும்‌ தொன்மையும்‌ வாய்ந்தது ஆகும்‌. 

இப்‌ பொருநை நாட்டின்‌ சிறந்த மலை பொதிகையே, இது 
தமிந்கத்துக்கே சிறப்பான மலை யாகும்‌. இந்‌ நெல்லை மாவட்‌ 
டத்தின்‌ இன்றியமையாத ஆறு *தண்‌ பொருநை'யே; அஃதாவது, 
“தரமிரவருணியே!. இது மிகவும்‌ புகழ்‌ வாய்ந்த ஆறு ஆகும்‌ 
இந்த ஆறு கடலொடு கலக்கும்‌ இடத்திலே விளங்கிய 
கொற்கை மாநகர்‌, ஒர்‌ இன்றியமையாத துறைமுக நகராக 
விளங்கியது. இங்கே பாண்டிய நாட்டின்‌ கடல்வாணிகம்‌ 








2 பொதிகை மலை 


*நடுக்‌(கு) இன்றி நிலையசரோ .... க 
பொன்கோட்(டு) இமயமும்‌ பொதியமும்‌ போன்றே/:!* 


தென்பாண்டித்‌ திருநாடு : 

பழங்காலத்தில்‌ தமிழ்நாடு சேர நாடு, சோழநாடு, பாண்டி 
நாடு என்னும்‌ முப்பிரிவுகளைக்‌ கொண்டிருந்தது. இவற்றுள்‌, 
பாண்டி நாடூ' என்று சொல்லப்‌ பெற்ற பகுதி, இன்றைய 
மதுரை, இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 
மாவட்டங்கள்‌ அடங்கிய வட்டாரம்‌ எனலாம்‌. இந்தப்‌ (பாண்டிய 
நாடே பழம்பெரும்‌ நாடு என்று பாராட்டப்‌ பெற்றுள்ளது. 
இங்கேதான்‌ செந்தமிழ்‌ மொழி பிறந்து வளர்ந்து சிறந்தது: 
என்பர்‌! முதல்‌, இடை, கடைச்‌ சங்கங்கள்‌ ஆகிய முச்சங்கங்கள்‌' 
தோன்றித்‌ தமிழ்‌ வளர்த்தன என்பர்‌! எண்ணற்ற புலவர்‌ இருந்து. 
தமிழ்‌ வளர்த்தனர்‌ என்பர்‌. இப்‌ 'பாண்டி நாடு' இரு பகுதிகளாகக்‌. 
கருதப்‌ பெற்றது. வைகை ஆறு பாயும்‌ மதுரை வட்டாரத்தை, 
*வடபாண்டி நாடு' என்று சொல்லும்‌ வழக்கம்‌ இல்லை! ஆனால்‌, 
* தண்பொருநை ஆறு” பாயும்‌ தென்‌ பகுதியைத்‌ “தென்பாண்டி 
நாடு” என்று குறிப்பிடும்‌ வழக்கம்‌ உண்டு! மணிவாசகர்‌ தம்‌ திரு. 
வாசகம்‌! என்னும்‌ நூலின்‌ உள்ளே, என்றும்‌ அருள்‌ புரிவான்‌ 
நாடு, தென்பாண்டி நாடே தெளி' என்றும்‌, “தில்லையுள்‌ 
கூத்தனே! தென்பாண்டி தாட்டானே' என்றும்‌, “குயிலே! தென்‌ 
பாண்டி நாடனைக்‌ கூவாய்‌' என்றும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 








7, புறகரனூறு--2: 20-4, முரஞ்சியூர்‌ முடிகாகராயர்‌, சேரமான்‌ 
பெருஞ்சோற்று உதியஞ்‌ சேரலாதனை, பாடாண்‌ திணையாக--செவியறி 
வுறுத்தி, வாழ்த்தியுள்ளார்‌. இதில்‌, *சேரலாதனை மலைகளில்‌ றர. 
*இமயம்‌' போன்றும்‌, *பொதியம்‌' போன்றும்‌, ஈடுக்கம்‌ இன்றி, நிலைத்து. 
வாழ்க'' என்று அறிவுறுத்தி, வாழ்த்தியுள்ளார்‌. 


்‌.. நஓ பொருநை வளம்‌ 


(அபிதான சிந்தாமணி' என்னும்‌ அகர வரிசைத்‌ தொகுப்பு 
நூலில்‌, தமிழாசிரியர்‌ திரு. ஆ. சிங்காரவேலு அவர்கள்‌ “ தென்‌ 
பாண்டி? என்பது தமிழ்நாட்டின்‌ ஒரு பகுதி; அது திரு9நல்‌ 
வேலியே! என்று தெளிவு படுத்தியுள்ளார்‌. நன்னூல்‌ உரை 
யாசிரியர்கள்‌, (தென்பாண்டி நாடு' என்பது, *செந்தமிழ்ப்‌ 
பாண்டி நாட்டின்‌ தென்திசைக்‌ கண்ணது' என்றும்‌, “இது; 
கொடுந்தமிழ்‌ நாடுகள்‌ பன்னிரண்டனுள்‌ ஒன்று” என்றும்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளனர்‌. சிலர்‌, *இது பாண்டி நாட்டின்‌ தென்பகுதியே; 
ஆ தலின்‌ நாஞ்சில்‌ நாடு' என்று கருதுகின்றனர்‌. பொதுவாக, 
பழைய பாண்டிய நாட்டின்‌, தென்பகுதியாகிய “திருநெல்வேலி 
மாவட்டமே, 40தன்பாண்டி நாடு' என்று தெளிவாக வழங்கப்‌ 
பெற்றது எனலாம்‌. இதனையே, (பொருநை நாடு' என்று புலவர்கள்‌ 
போற்றிப்‌ புகழ்ந்தனர்‌ என்பர்‌. 


மேற்குத்‌ தொடர்ச்சி மலை : 


| தென்பாண்டி நாட்‌'டின்‌ மேற்கு எல்லை (மேலைமலைத்‌ 
தொடர்‌' ஆகும்‌. இது வடக்கே கோவை மதுரை மாவட்டங்‌ 
களில்‌ இருந்து தெற்கே கன்னியாகுமரி மாவட்டம்‌ வரை நீண்டு 
கிடக்கின்றது! இத்‌ தொடர்‌, சில இடங்களில்‌ தெரிந்தும்‌, 
வளைந்தும்‌, சில இடங்களில்‌ நேராகவும்‌ செல்கின்றது! திருநெல்‌ 
'வேலி மாவட்டத்திலே தென்காசி வட்டத்தில்‌, இத்‌ தொடர்‌ 
சிறிது வளைவாகத்‌ தெரிகின்றது; பின்னர்‌ பாபநாசம்‌ வரை 
நேராகத்‌ தெற்கே வருகின்றது; அதன்பின்‌ தென்‌ கிழக்கில்‌ வளை 
வாக அமைந்துள்ளது; அப்பால்‌, தெற்கு தோக்கிக்‌ கன்னியா 
குமரிக்‌ கடல்வரை காணப்படுகின்றது; இத்‌ தொடரின்‌ இறுதி, 
குமரிமுனைக்கு அருகில்‌ உள்ள *ழருத்து வாமலை'--மருந்து வாழ்‌ 
மலையே ஆகும்‌. -. 


ம்‌ மலைத்‌ தொடரிலே இரு கணவாய்கள்‌ காணப்‌ 
படுகின்றன. ஒன்று சிறிய கணவாய்‌. இது வடக்கே செங்‌ 
கோட்டையின்‌ பக்கத்திலே. 'ஆரியங்காவுக்‌ கணவாய்‌" என்று 
சொல்லப்‌ பெறுகின்றது. மற்றொன்று சற்றுப்‌ பெரிய கணவாய்‌! 
இது, தெற்கே திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ நான்குநேரி 
வட்டத்தின்‌ தென்‌ எல்லையிலே உள்ளது) இதன்‌ பெயர்‌ *ஆரல்‌ 


பொதிகை மலை 12. 


ஆம்பொழி'க்‌ (ஆரல்‌--மதில்‌) பொழி எல்லை) கணவாய்‌' எனப்‌ 
படும்‌. அஃது *ஆராம்‌ பொழி' என்று மருவி வழங்கப்பெறுகின்றது.. 
சிலர்‌ இதனை, “ஆரல்‌ வாய்மொழி' என்பர்‌! இந்த இரு கணவாய்‌; 
களும்‌ மேற்கு மலைத்‌ தொடரைக்‌ கடந்து கேரள மாநிலம்‌ செல்‌. 
வதற்கு உரிய வழிகளாக வாய்த்துள்ளன. 


இம்‌ மலைத்‌ தொடரில்‌ பல முடிகள்‌ உள்ளன. இவற்றை: 
மலை உச்சிகள்‌ அல்லது குடுமிகள்‌ எனலாம்‌. வடக்கே. 
சிவகிரி'யிலிருந்து தென்காசி வரை, சராசரி ஐயாயிரம்‌ (5000) 
அடி உயரம்‌ உள்ள இருபது முடிகளுக்குக்‌ குறைவில்லாமல்‌ 
காணலாம்‌! இவற்றுள்‌, சிவகிரியை ஒட்டியுள்ள கள்ளக்கடை 
மொட்டைக்‌ குன்று (5,725 அடி), புளியங்குடியை அடுத்துள்ள 
கோட்டைமலை (6,995 அடி), கிருட்டினா புரத்தை அடுத்துள்ள 
குளிராட்டிக்‌ குன்று (5,876 அடி) என்பனவற்றைக்‌ குறிப்பிட்டுச்‌ 
சொல்லலாம்‌. இந்த எல்லையில்‌ இம்‌ மலைத்தொடர்‌ தெற்கே 
வரவர உயரம்‌ குறைந்து, ஆரியங்காவுக்‌ கணவாய்க்குச்‌ செல்‌ 
கின்றது! இங்கே, செங்கோட்டைப்‌ பகுதியிலிருந்து புனலூர்‌ 
செல்லும்‌ வரை கண்ணுக்கு இனிய: காட்சி வழங்குகின்றது!' 
பு மீண்டும்‌ (இம்‌ மலைத்தொடர்‌ உயரத்‌ தொடங்குகின்றது) 
நக திரிகூட "மலையிலே அமைந்திருக்கும்‌ “பஞ்சந்தாங்கி' 
(5,185 அடி) முடி கண்ணைக்‌ கவர்கின்றது! பஞ்சம்‌ வராமல்‌ 
மழை பெய்வித்து மக்களைத்‌ தாங்கும்‌ மலைமுடி ஆக விளங்கு. 
கின்றது! குற்றாலச்சாரல்‌ உலகப்‌ புகழ்‌ வாய்ந்தது; உடல்நலன்‌ 
காக்க வல்லது! இங்குள்ள அருவிகளின்‌ அருமை மிகவும்‌ 
பெருமை வாய்ந்தது. அங்கு இருந்து *சிற்றுறு' என்னும்‌ *சித்திரா 
நதி' புறப்படுகின்றது. “பின்பு, மத்தளம்‌ பாறை மகிழ்ச்சியூட்டு. 
கின்றது; 'குஜிராட்டி முடி இன்பக்‌ குளிரை ஆட்டி மகிழ்ச்சி 
ட்டுகன்றது।) 

( இம்‌ மலைத்தொடர்‌, இங்கிருந்து விரியத்‌ தொடங்கி, பாவ 
நாசம்‌ பக்கம்‌ மிகவும்‌ அகலமாக விளங்குகின்றது. இங்கேதான்‌, 
இமயமலை போன்ற புகழுக்கு உரிய 0 பாதிகை மலை' இருக்கின்றது. 
இதனை (அகத்தியர்‌ மலை' என்பர்‌) அகத்தியர்‌ கூடம்‌' என்பர்‌. இதன்‌: 
உயரம்‌ 6,182 அடி! இது கோடைக்‌ காலத்தில்‌ மேற்கே. 


14 பொருநை வளம்‌ 


திருவனந்தபுரத்தில்‌ நின்று பார்த்தாலும்‌ தெரியும்‌; கிழக்கே 
திருநெல்வேலியில்‌ "நின்று பார்த்தாலும்‌ தெரியும்‌! தென்‌ 
மேற்குப்‌ பருவக்காற்று, வடகிழக்குப்‌ பருவக்காற்று ஆகிய இரு 
பருவக்‌ காற்றுகளின்‌ முழுப்‌ பயனையும்‌ இம்‌ முடி அடைகின்றது. 
ஆதலின்‌, இதனை மக்கள்‌, “ஏக பொதிகை! என்று ஏத்திப்‌ பாராட்டு 
கின்றனர்‌! இங்கே தான்‌, “தண்பொருநை யாறு தோன்றுகின்றது. 
இதன்‌ தெற்கே மலைமுடி ஐந்து தலைகளாக விளங்குகின்றது. 
இதனால்‌. இதனை மக்கள்‌, 'ஐந்தலைப்‌ பொதிகை' என்கின்‌ றனம்‌2 
இதன்‌ பின்னர்‌ இம்‌ மலைத்தொடர்‌ தென்கிழக்காகச்‌ சென்று, 
நான்குநேரி. வட்ட மேற்பகுதியை அடைதின்றது. இங்கெல்‌ 
லாம்‌ ஏறத்தாழ 5000 அடி உயரம்‌ உள்ளது! களக்காடு என்னும்‌ 
ஊர்ப்‌ பக்கத்தில்‌ உள்ள 0வெள்ளிமலை'யிலே பச்சையாறு! தோன்று 
கிறது. திருக்குறுங்குடி என்னும்‌ ஊர்ப்‌ பக்கம்‌ 6000 அடி 
உயர்ந்து 'மகேந்திர கிரி' என்னும்‌ பெயர்‌ பெறுகின்றது. பின்னர்‌ 
பணகுடிக்குத்‌ தெற்கே, (ஆரலாம்‌ பொழிக்‌ கணவாய்‌! கடந்து, 
குமரிமுனைக்கு வடமேற்கே 15 கி.மீ. தொலைவில்‌ இம்‌ மலைத்‌ 
தொடர்‌ முடிந்து விடுகின்றது! இவ்வாறு, மேற்குமலைத்‌ 
தொடர்ச்சியே, (பொருநை நாடுூ' என்னும்‌ திருநெல்வேலி 
மாவட்டத்தின்‌ மேற்கு எல்லையாக விளங்குகின்றது. இதன்‌ நீளம்‌ 
ஏறத்தாழ 160 கி.மீ. எனலாம்‌. 


பொதிகை மலை: 


மேற்கு மலைத்‌ தொடர்ச்சியின்‌ இடையே காட்சிதரும்‌ இந்தப்‌ 
பொதிகைமலை, தென்பாண்டி நாட்டின்‌ பொன்‌ முடியாய்த்‌ 
திகழ்கின்றது! இதனை, மலையம்‌, மலைய மாமலை, தென்மலை, 
தமிழ்‌ மலை, அகத்தியர்‌ மலை, பொதியம்‌, பொதிய மலை, பொதிய 
. மாமலை, ஏக பொதிகை முதலிய பல பெயர்களால்‌ வழங்குவர்‌. 
இப்‌ பொதிகை மலை தொன்மைச்‌ சிறப்பும்‌ இலக்கியப்‌ பெருமை 
யும்‌ பெற்றுள்ளது. செந்தமிழும்‌ சுவையும்‌ போல, பைந்தமிழும்‌ 
பொதிகை மலையும்‌ பிரிக்க இயலாத சிறப்பை உடையன! 
தமிழ்‌ இன்றேல்‌ பொதிகை இல்லை; பொதிகை இன்றேல்‌ தமிழ்‌ 
இல்லை என்று சொல்லத்‌ தகுந்த நிலையில்‌ இரண்டும்‌ பின்னிம்‌ 
பிணைந்து உள்ளன! இம்‌ மலை, சந்தனம்‌, அகில்‌, தேக்கு 





ல்‌ பெர? 4] 

போன்ற பல ட்ப ம்‌ 2 ட்‌ 
லின்‌, இம்‌ மலைக்குப்‌ 9 0003 ட மா 
ஆதலின்‌, இம்‌ டூ ன்று; பெயர்‌ 
வழங்கினர்‌ போலும்‌ ! இப்‌ விதம்‌ மமரிலையினைத்‌' |” ழ்ம்லை்‌ 
என்றும்‌, *தமிழ்க்‌ குன்று' என்றும்‌ - புலவர்‌-போ.ற்றினர்‌. 2 த 


மலை தமிழ்த்‌ தாயின்‌ பிறப்பிடமாக அமையும்‌ பேறு பெற்றது. 
தமிழ்‌ அன்னையால்‌ 'அகத்தியர்‌' பெருமை பெற்றார்‌. *அகத்திய 
முனிவர்‌" அங்கு வாழ்ந்து, அன்னைத்‌ தமிழை அறிந்து, முத்‌ 
தமிழுக்கும்‌ இலக்கண நூல்‌ ஆக்கினார்‌. இதனால்‌, அவர்‌ 'தமிழ்‌ 
முனிவர்‌? என்று வழங்கப்‌ பெறுகின்றார்‌. (அகத்தியர்‌ பலர்‌” 
என்பர்‌! அவர்களைப்‌ பற்றிய பழங்கதைகள்‌ பல உண்டு, அவர்‌ 
களூள்‌, தமிழ்‌ உணர்ந்த அகத்தியர்‌ (தமிழ்‌ முனிவர்‌! ஆளர்‌ ! 
பொதிகை மலையிலே பல கூறுகள்‌ (பகுதிகள்‌) உள்ளன. 
அவையே மகேந்திர மலை, வெள்ளி மலை, அகத்தியர்‌ மலை, 
தோரண மலை, திருக்குற்றால மலை முதலியன ; அவை எல்லாம்‌ 
இப்‌ பொதிகையின்‌ கிளைகளாகவே மதிக்கப்‌ பெறுகின்றன.) 


:இிங்கள் முடி. சூடுமலை ; தென்தல்விளை யாடுமலை ; 
தீங்குபுயல்‌ சூழுமலை ; தமிழ்முனிவன்‌ வாழுமலை ; 
அங்கயற்கண்‌ ௮ம்மைதிரு அருள்சுரந்து பொழிவதெனப்‌ 
பொங்கருவி தாங்குமலை (பொதியமலை' என்மலையே/''* 


மலையின்‌ நிலையைப்‌ பாருங்கள்‌. அதன்‌ தோற்றத்தையும்‌ 
செழிப்பையும்‌ நோக்குங்கள்‌. ஒருவகை வியப்பு தோன்றுகின்‌ 
றது அன்றோ ? மனத்திலே மலைப்பு எழுகின்றது அன்றோ ? 
எனவே, நம்‌ தமிழ்‌ முன்னோர்‌ இதனை *மலை' என்றனர்‌; (தன்‌ 
மலை' என்றனர்‌ ; *மாமலை' என்று மதித்தனர்‌ ; 'மலையம்‌' என்று 
உரைத்தனர்‌; எனவே, இப்‌ பொதுப்‌ பெயர்கள்‌ பொதிகையின்‌ 
சிறப்புப்‌ பெயர்களாகவும்‌ சிறந்தன எனலாம்‌! தென்றல்‌. இம்‌ 
மலையில்‌ பிறப்பதால்‌, இதனைத்‌ (தென்றல்‌ வரை' என்றும்‌ 
சாற்றுவர்‌. (தென்றல்‌ பிறந்த மலையில்‌ தேன்தமிழும்‌ பிறந்தது” 
என்று மக்கள்‌ வழிவழியே மொழிந்து வருகின்றனர்‌. பொருப்பு, 
பிறங்கல்‌, வரை, வெற்பு, சிலம்பு, ஓங்கல்‌, விலங்கல்‌ என்பன 


7. மதுரை மீனாட்சியம்மை குறம்‌: ௧௧. (குமரகுருபரரீ) 
கொச்சகக்‌ கலிப்பா. 


10 பொருநை வளம்‌ 


(மலை! என்னும்‌ பொருளையே தருவனவாம்‌. இதனால்‌, *0பாருப்பு' 
என்னும்‌ சொல்‌, பொதுவாக *மலை'யையே குறிக்கும்‌ என்பதை 
உணரலாம்‌, இருப்பினும்‌ (பொருப்பு' என்னும்‌ பொதுப்பெயர்‌, 
(பொதிகை மலை'யைக்‌ குறிக்கும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ போன்று, செத்‌ 
தமிழ்ச்‌ சான்றோர்‌ செய்யுள்‌ செய்துள்ளனர்‌. 

“பொருப்பிலே பிறந்து, தென்னன்‌ புசழிலே இடந்து, சங்கத்‌(த) 
இருப்பிலே இருந்து, வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை, 
நெருப்பிலே கின்‌.று, கற்றோர்‌ கினைவிலே நடந்‌(.து)ஓர்‌ ஏன 
மருப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள்‌.!'* 


பாண்டிய மன்னரும்‌, தென்னம்‌ பொருப்பன்‌” (புறம்‌ - 215:6) 
என்று தெரிவிக்கப்‌ பெற்றுள்ளனர்‌. இதனால்‌, பாண்டியர்‌, 
(தென்‌ திசையில்‌ உள்ள அழகிய பொதிகை மலைக்கு உரியவர்‌? 
(தென்‌--அம்‌-(-பொருப்பு--அன்‌) என்னும்‌ சிறப்புப்‌ பெற்றிருந்‌ 
தனர்‌ என்பதை உணரலாம்‌. “பொதியில்‌ தென்றல்‌! (சிலம்பு - 
19:191) என்றார்‌ இளங்கோ அடிகள்‌. கம்பரோ, *தென்‌ தமிழ்‌ 
நாட்‌(டு) அகன்‌ பொதியில்‌' என்று அகம்‌ மகிழ்ந்து குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌. இம்‌ மலையைச்‌ 'சந்தனப்‌ பொதிகை” என்று சான்றோர்‌ 
சாற்றினர்‌ ; புண்ணிய நெடுவரை” என்று போற்றினர்‌; (வயந்த 
(வசந்த) மாமலை' என்று வழங்கினர்‌ ; (மழை தவழ்‌ பொதியில்‌” 
என்று மகிழ்ந்தனர்‌ ! 

| க்கே உள்ள *இமய மலைக்கு எத்தகைய பெருமைகள்‌ 
உண்டோ; அத்தகைய ,பெருமைகள்‌ இத்‌ தென்னாட்டுப்‌ 
0 பாதிகை மலைக்கும்‌ உண்டு1 இவை அசைவின்றி நிலைபெற்று 
விளங்கும்‌ மலைகள்‌ ஆகும்‌) சேரமன்னன்‌: ஒருவனைப்‌ புலவர்‌ 
ஒருவர்‌, *(பொற்கோட்டு இமயமும்‌ பொதியமும்‌ போன்று, 
தடுக்கு இன்றி வாழ்க! (புறம்‌-2 : 34) என்று வாழ்த்தியுள்ளார்‌. 
பரஞ்சோதி முனிவர்‌, பொதிகை மலையை ஓர்‌ அழகிய பெண்‌ 
ஞுகவும்‌, தண்‌ பொருநை ஆற்றை அவள்‌ பெற்ற மகளாகவும்‌ 
உருவகம்‌ செய்துள்ளார்‌; (பொதியம்‌ஆம்‌ சைலப்பாவை, பெருகு 





3. வில்லி பாரதம்‌: சிறப்புப்‌ பாயிரம்‌ (வரந்தருவார்‌) தமிழ்த்‌ 
தாய்‌ வணக்கம்‌. 


பொதிகை மலை 17 


தண்பொருநை என்னும்‌ பெண்மகவைப்‌ பெற்றாள்‌! என்றார்‌ ! 
இப்‌ பொதிகை மலையிலே, கார்காலத்திலே கனமழை பொழி 
யும்‌. ஆண்டுக்கு 7:59 மீட்டர்‌ இங்கே மழை பொழிகின்றது 
என்பர்‌ ! இப்‌ பெருமையைப்‌ பழந்தமிழ்ப்‌ புலவர்கள்‌. ஆகிய 
சங்க காலச்‌ சான்றோர்கள்‌ (மழைதவழ்‌ பொதியில்‌' என்று 
மகிழ்ந்துரைத்தனர்‌; *(ஆடுமழை தவழும்‌ கோடு உயர்‌ பொதி 
யில்‌' என்று அகம்‌ மகிழ்ந்து பாடினர்‌. இவ்வாறு, (இப்‌ பொதிய 
மலை”, புலவர்‌ பாடும்‌ இலக்கியப்‌ புகழ்‌ பெற்று இலங்குகின்றது. 


இங்கே இருபருவக்‌ காற்றுகள்‌ இயங்குகின்றன ; 
அதனால்‌ மழைமேகங்கள்‌ இம்‌ மலையைப்‌ பலமாதங்கள்‌ மூடிக்‌ 
கொண்டிருக்கின்றன. சில ஆண்டுகளில்‌ இங்கே 75 செ. 
மீட்டர்‌ மழை பெய்கின்றது.*;8இம்‌ மலையில்‌ 2700 வகையான 
மருந்துச்‌ செடிகள்‌ ரா ர அநிஞர்கள்‌ ஆராய்ந்து 
உள்ளனர்‌. அவற்றின்‌ நலன்களை இங்குள்ள தென்றல்‌ காற்று 
கவர்ந்து வருகின்றது. மருந்து வாழும்‌ இம்‌ மலையிலிருந்து 
வரும்‌ ஆறுகளின்‌ நீரிலும்‌ உடல்‌ நலன்‌ பேணும்‌ ஊட்டம்‌ இருக்‌ 
கின்றது; மனநலன்‌ பெருக்கும்‌ மாண்பு உள்ளது! இம்‌ மலை 
யிலே, திருவிதாங்கூர்‌ அரசு கி. பி, 1854 முதல்‌ 1865 வரை ஒரு 
(வானிலை நிலையம்‌' அமைத்திருந்தது! அஃது, இம்மலையின்‌ மழை 
யளவு, உயரம்‌, விளைவு முதலிய பலவகை மாண்புகளை 
ஆராய்ந்து அளத்து உரைத்து க்‌ 7 
மேலுட்டார்‌ : 


தமிழ்‌ நாடு வந்த மேனாட்டு அறிஞர்‌ பலர்‌ ஆவர்‌; அவர்‌ 
களில்‌ பலர்‌ மேலைக்கடல்‌ வழியே சேரநாடு வந்து இறங்கினர்‌ ; 
தென்னாட்டு வளங்களைக்‌ கண்டனர்‌ ) தென்னாட்டவர்‌ வாழ்க்கை 
முறைகளைத்‌ தெரிந்தனர்‌ ; சேர தாட்டிலிருந்து (பொதிகை மலை' 
யைக்‌ கடந்து, தென்பாண்டி நாட்டிற்கு வந்தனர்‌ ; (பொருநை! 
யின்‌ வளங்களையும்‌ நலன்களையும்‌ அறிந்தனர்‌ ; கொற்கைத்‌ 
துறைமுகத்தின்‌ பொற்கோலம்‌ கண்டனர்‌; புகழ்ந்து எழுதினர்‌! 
அத்‌ நூல்களில்‌ ஒன்று *பெரிபுளூசு' என்பர்‌ | அந்‌ நூலில்‌ 
“பொதிய மலை, *)செம்மலை' என்று குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. 

பொ,--8 


16 பொருநை வளம்‌ 


மலைவளம்‌ : 

பொதிகை, வளம்‌ பொருந்திய மலையாகத்‌ திகழ்கின்றது ; 
மழைமுகில்‌ படியும்‌ இயல்பு உடையதாக இருக்கின்றது ) 
தென்றல்‌ தவழும்‌ இயல்பு பெற்று இருக்கின்றது. அங்கே 
மூங்கில்கள்‌ வளர்கின்றன; ஆரமும்‌, அகிலும்‌ கிடைக்கின்றன) 
கோங்கு, தேக்கு மரங்கள்‌ ஓங்கி வளர்கின்றன? சந்தன 
மரங்கள்‌ மிகுந்திருக்கின்றன ; பல வகை மரஞ்செடி கொடிகள்‌ 
நிறைந்துள்ளன, காப்பி தேயிலை முதலியன பயிராகின்றன . 
இவை இப்‌ பொதிகை மலைக்கு அழகு ஊட்டுகின்றன. இம்‌ 
மலைவளம்‌, குமரகுருபரர்‌ உள்ளத்திலே மகிழ்ச்சி ஊட்டியது 
போலும்‌ ! மீனாட்சியம்மைகுறம்‌ என்ற நூல்‌ வழியே அவர்‌ 
பொதிகை வளத்தை இன்பந்தோன்றப்‌ பாடியுள்ளார்‌. *கரிய 
மலைகளிலே வெண்ணிற அருவி பேரொலியோடு வழிந்து 
இறங்கும்‌! அம்‌ மலையிலே குறவர்கள்‌ வாழ்கின்றனர்‌. 
அவர்கள்‌ அழகிய குடிசைகள்‌ வேய்ந்துள்ளனர்‌ ந அவற்றின்‌ 
முன்‌ இறப்பில்‌ வலைகளும்‌ வார்களும்‌ தொங்கும்‌! குடிசை 
களின்‌ முன்னால்‌ உள்ள பாறைகளில்‌ உரல்கள்‌ உண்டு. அப்‌ 
பாறைகளில்‌ தினை காய்ந்துகொண்டிருக்கும்‌, குறவர்கள்‌ 
துடி, முரசு என்னும்‌ தோல்‌ கருவிகளை ஒலிப்பார்கள்‌. ஆண்‌ 
யானையைக்‌ (களிறு! என்பர்‌; பெண்‌ யானையைப்‌ 'பிடி' என்பர்‌. 
அவர்களுடைய வீட்டுக்‌ கொல்லைகளிலே பெண்மானும்‌ யானைக்‌ 
குட்டிகளும்‌ விளையாடும்‌ ; புலியும்‌ கலைமானும்‌ நட்புடன்‌ பழகும்‌; 
கல்பிளவுகளிலே வரிவேங்கையும்‌ மடமானும்‌ உறங்கும்‌ ! 
அங்கே, குறக்குடி மக்கள்‌ வள்ளிக்‌ கிழங்குகளைக்‌ கல்லி எடுப்பர்‌; 
குறிஞ்சி மலர்களை முல்லைக்‌ கொடியில்‌ வைத்துத்‌ தொடுப்பர்‌ ; 
பழச்‌ சாற்றையும்‌ நறுந்தேனையும்‌ கலந்து பருகுவர்‌ ; பசிய 
தழைகளையும்‌ மரவுரிகளையும்‌ ஆடையாக உடுப்பர்‌;) தினைமாவும்‌ 
தேனும்‌ கலந்து விருந்தினர்க்கு உண்ணக்‌ கொடுப்பர்‌; 
வேங்கைப்‌ புலித்‌ தோலால்‌ ஆகிய படுக்கையில்‌ படுத்து உறங்‌ 
குவர்‌; காலையில்‌ எழுவர்‌ ; கயற்கண்ணியின்‌ காலில்‌ விழுந்து 
வணங்கி, தீவினைகளைப்‌ போக்குவர்‌ !'' இவ்வாறு, குறத்தியரே, 
பொதிகைமலை வளம்‌ பாடி உரிமை கொண்டாடுவதாக--குறக்‌ 
குடியின்‌ இயல்பினைக்‌ கூறுவதாக- குமரகுருபரர்‌ கவிதை 
பொழிந்துள்ளார்‌. 


பொதிகை மலை 19 


₹: திங்கமும்வெங்‌ களிறுமுடன்‌ விளையாடும்‌ ஒருபால்‌ ; 
சினப்புலீயும்‌ மடப்பிணையும்‌ திளைத்திடும்‌ அங்‌(கு) ஒருபால்‌; 
வெங்கரடி மரையிலெடும்‌ விளையாடும்‌ ஒருபால்‌ ; 
விடஅரவும்‌ ம_மயிலும்‌ விருந்தயரும்‌ ஒருபால்‌ : 
தென்பொதிய மலைகாண்மற்‌(று) எங்கள்மலை அம்மே/?'” 
* கொழுங்கொடியில்‌ விழுந்தவள்ளிக்‌ இழங்குகல்லி எடுப்போம்‌; 
குறிஞ்சிமலர்‌ தெரிந்துமுல்லைக்‌ கொடியில்வைத்துத்‌ தொடுப்போம்‌; 
பழம்பிழிர்த கொழுஞ்சாறும்‌ தேறலும்வாய்‌ மடுப்போம்‌ ; 
பசுநீதழையும்‌ மரவுரியும்‌ இசைந்திடவே உடுப்போம்‌ ; 
செழுந்தினையும்‌ நறுந்தேனும்‌ விருர்தருக்சக்‌ கொடுப்போம்‌ ; 
சனெவேங்கைப்‌ புலித்தோலின்‌ பாயலில்கண்‌ படுப்போம்‌ ; 
எழுந்‌ துகயல்‌ கணிகாலில்‌ விழுந்துவினை கெடுப்போம்‌ 7 
எங்கள்குறக்‌ குடிக்‌(கு) அடுத்த இயல்‌() இதுகாண்‌ அம்மே/?'? 


ஆறுகள்‌ : 

ச்‌ இவ்வாறு புலவர்களால்‌ பாராட்டப்‌ பெற்றுள்ள “பொதிகை 
பலை” அம்பாசமுத்திரம்‌ வட்டத்தில்‌, பாபநாசம்‌' என்னும்‌ பழம்‌ 
பதிக்கு அருகில்‌ பரவி விரிந்து உயர்ந்து கிடக்கின்றது. இப்‌ 
பொதிகைமா மலையின்‌ கிழக்கே **பொருநை நாடு'' (திருநெல்‌ 
வேலி மாவட்டம்‌) மன்னார்குடாக்‌ கடல்‌ வரை விரிந்து கிடக்‌ 
கின்றது. இம்‌ மாமலையின்‌ மேற்கே அரபிக்கடல்‌ வரை 'கேரள 
மாநிலம்‌' அமைந்துள்ளது. எனவே, இம்‌ மலை இரு மாநிலங்‌ 
களுக்கும்‌ இடையே எல்லையாக உயர்ந்து காணப்படுகின்றது. 
ஆயினும்‌, இம்‌ மலையின்‌ முழுப்பயனும்‌ தமிழ்‌ மாநிலத்தில்‌ 
உள்ள திருநெல்வேலி மாவட்டத்திற்கே பெரிதும்‌ பயன்படு 
கின்றது. இம்‌ மலையில்‌ எப்பொழுதும்‌ நீர்‌ ஊறிக்‌ கொண்டே 
இருக்கும்‌. இந்‌ நீர்‌ சிறுசிறு கால்வாய்களாக ஓடி, பெருங்கால்‌ 
வாய்களாக வடிவெடுத்து, ஆறாக மாறுகின்றது. கிழக்கு 





2. மதுரை மீனாட்சியம்மை குறம்‌2 ௧௪. (குமரகுருபரர்‌) ஆசிரிய 
விருத்தம்‌, 
9. ஷை ௪௮. ஷை ஷை 


90 பொருநை வளம்‌ 


நோக்கி ஓடும்‌ ஆறு *தண்பொருநை யாறு ஆகின்றது. இது திரு. 
நெல்வேலி மாவட்டத்திற்கு வாழ்வும்‌ வளமும்‌ வழங்குகின்றது. 
இது போன்றே மேற்கு நோக்கிப்‌ புறப்படும்‌ ஆறும்‌ ணம 

அதனை (ஆன்‌ பொருநை' என்றனர்‌; (மலைநாட்டுப்‌ பொருநை 

என்றனர்‌; அதுவே, இப்பொழுது 'குளித்துறை ஆறு' என்றும்‌ 
*(நெய்யாறு' என்றும்‌ சொல்லப்‌ பெறுகிறது என்பர்‌ ! 


தண்டபொருநை £ 


இந்த ஆற்றின்‌ பழம்பெயர்‌ *0பாருநை' ஆகும்‌. பெருமை 
மிகுந்த பொதிய மலையிலே ஆண்டின்‌ பெரும்பகுதி மழை: 
பொழிவதால்‌, மலைமுழுவதும்‌ நீர்பெருகி வழியும்‌; அவ்‌ வெள்ளம்‌ 
_ பள்ளம்‌ நோக்கிப்‌ பாய்ந்து வரும்‌. பொங்கி வரும்‌ நீர்ப்பெருக்கு. 
நிலத்தினை ஊடறுத்து ஓடிவரும்‌; நீரலைகள்‌ ஒன்றோடு ஒன்று 
மோதும்‌ ; கற்களையும்‌ பாறைகளையும்‌ சாடும்‌ ; கரைகளில்‌ வந்து 
தாக்கும்‌; அந்‌ நீரோட்டம்‌ நீண்ட போராட்டம்‌ போன்று: 
தோன்றும்‌ ழ அலைகள்‌ போரிடுவது போன்றே மோதி வரும்‌. 
*பொரு' என்னும்‌ தமிழ்ச்‌ சொல்லுக்குப்‌ *(போரிடு” என்று 
பொருள்‌. எனவே, *0பர்ருநை' என்பது *அலைமோதிப்‌ போரிடும்‌. 
இயல்பினது' என்னும்‌ பொருளை உடையது ஆகும்‌. இதனையே, 
பழம்புலவர்‌ ஒருவர்‌, (கல்பொருது இரங்கும்‌ மல்லல்‌ பேராறு?“ 
என்றார்‌ போலும்‌! நீரின்‌ இயல்பு குளிர்ந்து தண்‌” என்று 
இருப்பதே ; ஆதலின்‌, தென்பாண்டி நாட்டுச்‌ செ ந்தமிழ்ட்‌: 
பெரியோர்‌, இந்த ஆற்றிற்குத்‌ 4தண்பொருநை' என்று பெயர்‌ 
சூட்டினர்‌ போலும்‌ ! காலப்‌ போக்கிலே இப்‌ பழந்தமிழ்ப்‌ பெயர்‌ 
வழக்கிழந்துவிட்டது ! இதன்‌ கரையில்‌ வந்து வாழ்ந்த வட 
வர்கள்‌, இத்‌ தமிழ்ப்‌ பெயரைச்‌ சிதைத்து மருவி, (தாம்பிர பரணி” 
என்று சாற்றினர்‌! 

“0] இந்த ஆற்றின்‌ மொத்த நீளம்‌ 75 கல்‌ (120 4, மீ.) 
ஆகும்‌: இது பொதிகை மலை மீதே 15 கல்‌ (24 கி.மீ.) தொலைவு 
ஓடி வருகின்றது; எஞ்சிய 60 கல்‌ (96 கி. மீ.) தொலைவே திரு. 
நெல்வேலி மாவட்டச்‌ சமவெளியிலே ஏறத்தாழ 1750 ௪ துரக்‌ கல்‌ 





4. புறகானூறு-- 192 : 8. “யாதும்‌ ஊர யாவரும்‌ கேளிர்‌......'' 


பொதிகை மலை 53 


(5000 சதுர கி.மீ.) பரப்பு நிலப்பகுதியைச்‌ செழிக்கச்‌ செய்கின்றது! 
மலைப்‌ பகுதிகளிலே பேயாறு, உள்ளாறு, பாம்பாறு, காரியாறு, 
கெளடலையாறு, மயிலாறு, சேர்வையாறு என்னும்‌ துணை 
யாறுகள்‌ இப்‌ பொருநை ஆற்றோடு வந்து கலந்து  பராறு” 
ஆக்குகின்றது! பின்னர்‌ இவ்வாறு, சமவெளிப்‌ பகுதியிலே, மணி 
முத்தாறு, வராக--கடனா ஆறு, பச்சையாறு, “சிற்றாறு ஆகிய 
துணையாறுகள்‌ கலந்து ஓடி, கிழக்கே மன்னார்குடாக்‌ கடலிலே 
கலக்கின்றது. ] இத்‌ தண்பொருநை யாற்நின்‌ கரையோரப்‌ 
பகுதிகள்‌ அனைத்தும்‌ நல்ல மருதநில மாண்பினை வழங்கி, 
மக்களை மகிழ்விக்கின்றன. [இம்‌ மாவட்டத்தின்‌ ஆறுகள்‌ 
அனைத்துமே, மேற்கு மலைத்‌ தொடரில்‌ தோன்றி, கிழக்கு 
தோக்கியே பாய்கின்றன, ) 4 


அருவிகளும்‌, அணைகளும்‌ : 


இயற்கை அன்னை இருந்து மகிழும்‌ இன்பப்‌ பூங்காக்களைப்‌ 
போலவே, பொதிகை மலையின்‌ எழில்‌ இடங்கள்‌ பல உள்ளன. 
அவை பொருநையும்‌, அதன்‌ துணையாறுகளும்‌ தோன்றி வரும்‌ 
இடங்களில்‌ அமைந்துள்ளன. உயரம்‌ மிகுந்த மேல்‌ மலையில்‌ 
தோன்றி _ ஓடிவரும்‌ *தண்பொருநையாறு' ஓரிடத்தில்‌ ஏறத்தாழ 
90 மீட்டர்‌ உயரத்திலிருந்து அருவியாகப்‌ பெரும்பாறையின்மீது 
பாய்ந்து விழுகின்றது! அழகு மிகுந்த அந்த இடத்தை, *வான 
தீர்த்தம்‌ அல்லது *பாண தீர்த்தம்‌! என்பர்‌! அங்கே எவராலும்‌ 
தனியே செல்ல இயலாது! இருள்‌ சூழ்ந்த காடுகளும்‌, இடர்‌ 
செய்யும்‌ விலங்குகளும்‌ அங்கே உண்டு! போவதற்கு அரிய வழி 
தான்‌; ஆயினும்‌, மக்கள்‌ முயன்று சென்று அங்கே நீராடுவது 
வழக்கம்‌! அந்த வான அருவி'யிலே சென்று நீராடுபவர்களுக்குத்‌ 
தீராத தோய்களும்‌ நீங்கிவிடும்‌ என்று அந்த வட்டார மக்கள்‌ 
நம்புகின்றனர்‌! 

இதன்‌ கிழக்கே, இரண்டு மலைச்சுவர்களை இணைத்துத்‌ தண்‌ 
பொருநையாற்றின்‌ குறுக்கே ஒரு பேர்‌அணை கட்டப்‌ 
பட்டுள்ளது. அதனைப்‌ பாபநாசம்‌ அணை” (நீர்த்தேக்கம்‌) என்பர்‌. 
இந்த அணை வரை, பேருந்து வண்டிகள்‌ செல்வதற்கு உரிய 


அல்‌ பொருநை வளம்‌ 


முறையிலே செவ்விய வழிகள்‌ அமைக்கப்‌ பெற்றுள்ளன. 
இதற்கு (மேல்ணை' என்று பெயர்‌. இஃது 9௦00 மி.க. அடி 
கொள்ளளவு உடையது; 1943இல்‌ கட்டி முடிக்கப்‌ பெற்‌ 
றுள்ளது. மேலணையிலிருந்து 9 கி.மீ. தொலைவிலே ஆற்றின்‌ 
போக்கில்‌ மற்றோர்‌ அணை சுட்டப்பெற்றுள்ளது. இதற்குக்‌ 
*கீழணை' என்று பெயர்‌. இந்த அணையின்‌ அடியில்‌ இரண்டு பெரிய 
குழாய்கள்‌ அமைக்கப்‌ பெற்றுள்ளன. இவ்வணையிலுள்ள நீர்‌ 
இக்‌ குழாய்களின்‌ வழியே 1290 மீட்டர்‌ நீளம்‌ மலைச்சரிவில்‌ கீழ்‌ 
நோக்கிச்‌ செல்கின்றது; ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நான்கு 
குழாய்களின்‌ வழியாக நீர்‌ செல்கின்றது. இக்‌ குழாய்கள்‌ கீழ்‌ 
நோக்கிச்‌ செல்லும்‌ கடைசி இடத்திலே, பாபநாசம்‌ மின்சார 
உற்பத்தி நிலையம்‌” கட்டப்பெற்றுள்ள து. 


*கீழணை” கட்டப்பெற்றுள்ள இடத்தின்‌ பக்கத்திலே, 
“கலியாண தீர்த்தம்‌” என்னும்‌ அருவி வீழ்ந்த இடம்‌ உள்ளது! 
அந்த அருவி 100 மீட்டர்‌ உயரத்திலிருந்து மிகவும்‌ அழகாக 
வீழ்ந்து கொண்டிருந்தது! இந்த அருவியில்‌ நீராடினால்‌, செய்த 
பாவம்‌ விநாசம்‌' ஆகும்‌ (நீங்கும்‌) என்பது, மக்கள்‌ நம்பிக்கை. 
ஆதலின்‌, இந்த அருவி வீழ்ந்த வட்டாரம்‌ பரப விநாசம்‌ 
என்னும்‌ பெயரைப்‌ பெற்றது. அப்‌ பெயர்‌ மருவி 'பாபநாசம்‌' 
என்று வழங்கப்‌ பெறுகின்றது. கீழணை கட்டப்பட்ட பின்னர்‌, 
இப்‌ பேரருவி மறைந்து போயிற்று! இந்த அருவி வீழ்ந்த 
பள்ளத்தாக்கின்‌ பக்கத்திலே, நாற்புறமும்‌ மலை சூழ்ந்த நடு 
விடத்திலே “அகத்தியர்‌ கோவில்‌ உள்ளது; அவர்‌ வழிபட்ட 
“முருகன்‌ கோவி'லும்‌ உள்ளது. கோட்டை மலைப்‌ பகுதியில்‌ 
சிதைவு பெற்ற கோட்டை காணப்பெறுகின்றது. இவ்வாறு. 
மலைகளின்‌ கரடு முரடான வழிகளிலே, 'தண்பொருநையாறு' ஏறக்‌ 
தாழ 19 கல்‌ (24 கி. மீ.) கடந்து 'பாபநாசம்‌' வந்து அடைகின்‌ 
றது. பின்னர்‌ நெல்லை மாவட்டச்‌ சமவெளிகளிலே ஏறக்குறைய 
60 கல்‌ (96 கி. மீ.) தொலைவு பாய்ந்து, அம்பா சமுத்திரம்‌, 
திருநெல்வேலி, சீவைகுண்டம்‌, திருச்செந்தூர்‌ ஆகிய நான்கு 
வட்டங்களை வளப்படுத்தி, இறுதியில்‌, புன்னைக்காயல்‌ என்னும்‌ 
ஊரின்‌ பக்கத்திலே மன்னார்‌ கடலிலே கலந்துவிடுகின்றது. 


பொதிகை மலை 95 
மயம்‌ வாழும்‌ மக்கள்‌ : 


(மலையம்‌' ஆகிய *பொதிகை மலை'யிலே பழங்குடி மக்கள்‌ 
வாழ்ந்து வருகின்றனர்‌. பொதுவாக அவர்கள்‌ மலைக்‌ குறவர்கள்‌ 
என்று வழங்கப்‌ பெறுகின்றனர்‌. இவர்களுள்‌, பளிஞர்‌, பலியர்‌, 
காணியர்‌, என்னும்‌ இனப்‌ பிரிவுகள்‌ காணப்படுகின்றன. பலியர்‌, 
காணியர்‌ என்பார்‌ மேலை மலைத்‌ தொடரின்‌ வேறு இடங்களிலும்‌ 
வாழ்ந்து வருகின்றனர்‌. அவர்கள்‌ மலைப்‌ பகுதியில்‌ இருந்து 
நிலப்‌ பகுதியாகிய சமவெளிக்கு வருவது இல்லை! இன்னும்‌ 
இவர்கள்‌ நாகரிகமோ பண்பாடோ பெறவில்லை எனலாம்‌. 
அவர்கள்‌ காட்டை அழித்து கரடு முரடான நிலங்களைத்‌ திருத்திப்‌ 
பயிரிடுகின்றனர்‌; உடலால்‌ நன்கு உழைத்து வாழ்கின்றனர்‌. 
அகத்திய முனிவரும்‌ அரிய சித்தர்களும்‌ வாழ்ந்த பொதிகை 
மலையிலே, இன்று குறவர்களும்‌, பளிஞர்களும்‌ வாழ்ந்து வரு 
கின்றனர்‌! *பளிஞர்‌” குடியிருப்புகள்‌ மலை உச்சியில்‌ (வான 
அருவிக்கு மேலே இருப்பதைக்‌ காணலாம்‌. பொதிகை மலை 
யிலே, காப்பி, தேயிலைத்‌ தோட்டங்கள்‌ உண்டு. மாஞ்சோலை' 
என்ற பகுதியிலே விளையும்‌ தேயிலை சுவை மிக்கது என்பர்‌. 


பளிஞர்‌: 


வர்கள்‌ பளிங்கர்‌, புளிஞர்‌, புளியர்‌, என்ற பெயர்களால்‌ 
குறிப்பிடப்‌ பெறுகின்றனர்‌. நாகரிகம்‌” என்ற பெயரால்‌ பரவி 
யள்ள பழக்க வழக்கங்கள்‌ இவர்களிடம்‌ இல்லை. இவர்கள்‌ 
இயற்கையோடு ஒட்டிய வாழ்வே வாழுகின்றனர்‌; மூலிகைச்‌ 
சாறுகளை மருந்தாகக்‌ குடிப்பர்‌) புல்லாங்குழல்‌ போன்ற ஒரு 
வகை இசைக்‌ கருவியால்‌ குழல்‌ வாசிப்பர்‌; அணையாமல்‌ தீ 
வளர்ப்பர்‌; கஞ்சா! பயிரிடுவர்‌; மலையாளச்‌ சாயலில்‌ தமிழ்‌ 
பேசுவர்‌. நாக பீடத்துக்கு முன்னர்‌ ஈட்டியை நட்டு, முழு 
நிலாப்‌ பூசை செய்வர்‌; தாரை தப்பட்டைகள்‌ ஒலிப்பர்‌; குறிஞ்சிப்‌ 
பண்களில்‌ குழல்‌ வாசிப்பர்‌. பளிஞர்‌ குலத்துக்‌ கன்னிப்‌ 
பெண்கள்‌ பாறையிலிருந்து பாடுவர்‌; தமக்கு வாய்க்க இருக்கும்‌ 
கணவர்‌ சிறந்த வீரர்களாக விளங்க வேண்டும்‌ என்று 
இறைவனை வேண்டுவர்‌; பத்திப்‌ பாடல்கள்‌ பாடுவர்‌! 


94 பொருநை வளம்‌ 
பலியர்‌ : 


இவர்கள்‌ குட்டையான தோற்றம்‌ உடையவர்கள்‌; சதுர 
மான முகமும்‌ தடித்த உதடுகளும்‌ பரந்த தலைமுடியும்‌ உடைய 
வர்கள்‌; மலைக்‌ குகைகளிலும்‌, இயற்கையாக அமைந்த குடைவு 
களிலும்‌ வாழ்கின்றனர்‌; சில இடங்களில்‌ தேக்குமர இலைகளால்‌ 
கூரைகள்‌ அமைத்துக்‌ கொண்டும்‌ வாழ்ந்து வருகின்றனர்‌. 
இந்த இனத்து ஆண்களும்‌ பெண்களும்‌ முழங்காலுக்கு மேலே 
சிறிய ஆடைகளையே உடுத்துவர்‌); மார்பில்‌ துணி அணியார்‌; 
நீராடார்‌; ஒருவகைச்‌ சிதைந்த தமிழில்‌ பேசுவர்‌. பெண்களும்‌ 
மரம்‌ ஏறுவர்‌. இந்த இனத்து மக்கள்‌ பலவகைக்‌ கிழங்குகளையும்‌, 
காய்கனிகளையும்‌ உண்கின்றனர்‌; தேன்‌ எடுப்பர்‌) மான்களை 
வேட்டையாடுவர்‌. மலைச்‌ சரிவுகளில்‌ உள்ள தோட்டங்களைக்‌ 
காவல்‌ காத்து வருவாய்‌ பெறுவர்‌; கள்ளும்‌ இறைச்சியும்‌ 
உண்பர்‌; குழந்தைகளுக்குப்‌ புலிப்‌ பல்லையோ நகத்தையோ 
கட்டுவர்‌; ஒர்‌ ஆடவர்‌ பல பெண்களை மணப்பர்‌, 


காணியர்‌ 2 


பொதிகை மலையில்‌ காணியர்‌ என்னும்‌ இனத்தவரும்‌ 
வாழ்ந்து வருகின்றனர்‌. இவர்களுடைய குடியிருப்புக்கு 'வாடி' 
என்று பெயர்‌. இவர்களின்‌ குடிசைகள்‌ புல்லாலும்‌, மூங்கிலாலும்‌ 
அமைக்கப்‌ பெற்று இருக்கும்‌. இவர்கள்‌ பலியரைக்‌ காட்டிலும்‌, 
சிறிது முற்போக்கு வாய்ந்தவர்கள்‌, இவர்கள்‌ கஞ்சா, சோளம்‌, 
மிளகாய்‌, வாழை முதலியவற்றையும்‌ பயிரிடுகின்றனர்‌. இவர்‌ 
களுடைய குடியிருப்புக்கு ஒரு தலைவன்‌ உண்டு ! அவனுக்கு 
அடங்கியே எல்லோரும்‌ நடக்கின்றனர்‌. இவர்கள்‌ வில்‌, அம்பு 
போன்ற கருவிகளைப்‌ பயன்படுத்துகின்‌ றனர்‌. *0சாரிமுத்து ஐயன்‌! 
இவர்களின்‌ வழிபடு தெய்வம்‌ ! இவர்கள்‌ திருமண ஒப்பந்தம்‌ 
செய்து கொள்வர்‌; அதனைப்‌ பலரும்‌ மதித்து நடப்பர்‌, சிலர்‌ 
மண நீக்கமும்‌ செய்து விடுகின்றனர்‌ ! இவர்கள்‌ தமிழ்‌, 
மலையாளம்‌ ஆகிய இரு மொழிகளையும்‌ கலந்து பேசுகின்றனர்‌. 


பாபநாசக்‌ கீழணைக்கட்டுப்‌ பகுதியிலே, காணியச்‌ சிறுவர்‌ 
சிறுமியர்களுக்கு இந்‌ நாளில்‌, அரசு ஒரு பள்ளி நிறுவியுள்ள து. 














தண்பொருநை ஆறு ஏர 
தமிழக--ஆறுகள்‌ : 


தமிழ்‌ நாட்டின்‌ மிகப்‌ பெரிய ஆறு என்னும்‌ பெருமிதம்‌ 
தருவது, 'கானீரி'யே. இதனைப்‌ (பொன்னி! என்றும்‌ புகல்வர்‌. 
இதன்‌ நீளம்‌ 765 கி.மீ. என்பர்‌. இது குடகு நாட்டில்‌ தோன்று 
கின்றது; கன்னட நாட்டினுள்‌ புகுந்து கடந்து வருகின்றது; 
தமிழ்நாட்டுக்கு வளம்‌ தந்து பூம்புகார்‌ அருகே வங்கக்‌ 
கடலிலே கலக்கின்றது. இதற்கு அடுத்த ஆறு *தென்பெண்ணை” 
எனலாம்‌. இது கன்னட மாநிலத்துக்‌ கோலார்‌ வட்டத்தில்‌: 
தோன்றி, தமிழ்‌ நாட்டில்‌ பாய்ந்து வங்கக்‌ கடலிலே முடிகின்‌ 
றது. இதன்‌ நீளம்‌ 400 கி. மீ. ஆகும்‌. பின்னர்‌ பான்று்‌ 
சொல்லப்‌ பெறுகின்றது. இதுவும்‌ கன்னட மாநிலக்‌ கோலார்‌ 
வட்டத்திலே பிறக்கின்றது; தமிழ்நாடு வந்து சிறக்கின்றது ;: 
வங்கக்‌ கடலிலே முடிகின்றது. இதன்‌ நீளம்‌ 968 கி.மீ. என்பர்‌. 
தமிழகத்திலே தோன்றித்‌ தமிழகத்திலேயே முடியும்‌ சிறந்த 
ஆறுகள்‌ *வைகை'யும்‌, தண்பொருநை'யுமே ஆகும்‌. இவற்றுள்‌, 
(வைகையாறு” மேற்கு மலைத்‌ தொடரிலே தோன்றி, மதுரை, 
இராமநாதபுரம்‌ ஆகிய இரண்டு மாவட்டங்களை வளமாக்கி, 
வங்கக்‌ கடலிலே வடிகின்றது; 264 கி.மீ. தொலைவு ஓடுகின்றது. 
இறுதியாகத்‌, தமிழகத்தின்‌ தென்கோடியில்‌ திருநெல்வேலி 
மாட்டத்தில்‌ தோன்றி, அதே மாவட்டத்தில்‌ நிறைவுறும்‌ ஆறு. 
டிபரருநை' என்னும்‌ பெயர்‌ பூண்டு பெருமை உறுகின்றது! 
மொத்தம்‌ 120 கி. மீ. தொலைவே ஓடுகின்றது. இதுவே, (நண்‌ 
பொருநை! என்றும்‌, 'தாமிரவருணி' என்றும்‌ வழங்கப்‌ பெறுகின்‌ 
றது. இவற்றையே, நாட்டுக்‌ கவிஞர்‌ சி. சு. பாரதியார்‌ பின்‌ 
வருமாறு பாடி மகிழ்ந்தார்‌ : 

“கரவிரி தென்பெண்ணை பாலா.று--தமிழ்‌ 
கண்டதோர்‌ வைகை பொருநைஈதி--என 
மேவிய ஆறு பலஓடத்‌--திரு 
மேனி செழித்த தமிழ்காடு'” 


வளம்மிரு பொருநை : 


இந்தத்‌ “தண்பொருநை யாறு” உருவத்திலே--நீளத்திலே-.-- 
சிறியதுதான்‌ ; ஆயினும்‌, சிறப்பும்‌ பெருமையும்‌ சான்றது? 


“0 பொருநை வளம்‌ 


*கடுகு சிறுத்தாலும்‌ காரம்‌ போகாது' என்பது பழமொழி. 
இந்தச்‌ சீராறு, பல துணையாறுகளை இணைத்துக்‌ கொண்டு 
*பேராறு' ஆகின்றது! இதற்கு, மலைவளப்‌ பெருமை, மண்வளப்‌ 
பெருமை, துணையாறுகளின்‌ இணைப்புச்‌ சிறப்பு, அணைக்கட்டு 
களின்‌ அமைப்பு, வரலாற்றுவளப்‌ பெருமை, கடல்வளப்‌ 
பெருமை, துறைமுகப்பெருமை, வாணிகப்‌ பெருமை, போக்கு 
வரவு வளப்‌ பெருமை, வயல்வளப்‌ பெருமை, தொழில்வளப்‌ 
பெருமை, புண்ணியத்‌ துறைகள்‌--புகழ்மிகு நகர்ப்‌ பெருமை, நீர்‌ 
வள ஊர்ப்‌ பெருமை, பெரியோர்‌, புலவர்‌ ஆகிய தவமாண்பினர்‌ 
பெருமை, திருக்கோவில்‌ பெருமை, கல்வி, கலை, இலக்கியப்‌ 
பெருமை, தென்பாண்டி நாட்டு மக்கள்‌ பண்பாடு--நாகரிகச்‌ 
சிறப்பு முதலிய அனைத்து வளங்களும்‌ சிறப்புற அமைந்த 
பெருமை உண்டு! எனவே, 'மூர்த்தி சிறிதாயினும்‌, கீர்த்தி 
பெரிது” என்னும்‌ பழமொழி எழுந்துள்ளது ! திருவள்ளுவர்‌, 
**உருவுகண்‌(டு) எள்ளாமை வேண்டும்‌; உருள்பெருந்‌ே தர்க்‌(கு) 
அச்சாணி அன்னார்‌ உடைத்து'! 


என்றும்‌ திருக்குறள்‌ (607) வழங்கினார்‌! ஒளவை மூதாட்டியார்‌ 
“உடல்‌ சிறியர்‌ என்றிருக்க வேண்டா!!! என்று 'மூதுரை! 
கூறினார்‌! 


ஆற்றங்கரை நாகரிகம்‌ ; 


ஆற்றுநீர்‌ மக்கள்‌ உடல்நலம்‌ பேண உதவுகின்றது. 
மக்கள்‌ உள்ளம்‌ மாண்பு பெறுவதற்கும்‌ ஆற்றுநீரே உற்ற 
துணை ஆகின்றது. ஆதலின்‌, ஆறு தோன்றும்‌ மலையிலே, 
மக்கள்‌ மன நலன்‌ விரிகின்றது எனபர்‌; ஆற்றங்கரைகளிலே, 
மக்களின்‌ பண்பாடும்‌--மாபெரும்‌ நாகரிகமும்‌ வளர்ந்தன என்று 
அறிஞர்‌ வரைந்துள்ளனர்‌. உலகம்‌ புகழும்‌ எகிப்திய நாகரிகம்‌ 
நீல (நைல்‌) ஆற்றங்கரையிலை எழுந்தது. பார்‌ போற்றும்‌ 
பாபிலோனிய நாகரிகம்‌ உயூப்பிரதீசு, தைக்கிரீசு எனும்‌ 
இரட்டை ஆற்றங்கரைகளில்‌ அரும்பியது. பழம்‌ பெரும்‌ சீன 
நாகரிகம்‌ மஞ்சள்‌ ஆற்றங்கரைகளில்‌ மலர்ந்தது. தொல்‌ 
திராவிட நாகரிகம்‌ சிந்து ஆற்றங்கரை வெளிகளிலே துலங்‌ 


தண்பொருதை ஆறு 90% 


கியது. பல்லவர்‌ நாகரிகம்‌ வேகவதி ஆற்றங்கரைக்‌ காஞ்சியிலே 
விஞ்சியது. சோழர்‌ நாகரிகம்‌ பொன்னி யாற்றங்கரையிலும்‌ 
பூம்புகார்‌ நகரிலும்‌ பொலிந்தது. சேரர்‌ நாகரிகம்‌ ஆன்‌ 
பொருநை ஆற்றங்கரைகளில்‌ செறிந்திருந்தது. பிற்காலப்‌ 
பாண்டியர்‌ நாகரிகம்‌ வைகைக்‌ கரைகளில்‌ மதுரை மாநகரிலே 
வளர்ந்தன. இவை போலவே, பழந்தமிழர்‌ நாகரிகத்தின்‌ படப்‌ 
பிடிப்பு ஆகிய பழம்‌ பாண்டிய நாகரிகம்‌ *தண்போருநை ஆற்றங்‌ 
கரைகளில்‌ தழைத்தது! உலகப்‌ புகழ்‌ அபற்ற பழம்‌ பெரும்‌ 
நாகரிகம்‌ வளர்ந்த அடையாளச்‌ சுவடுகள்‌, இத்‌ தண்‌ 
பொருநைக்‌ கரைகளில்‌ ஆதித்த நல்லூர்‌, கொற்கை ஆகிய 
இடங்களில்‌ நடைபெற்றுள்ள நில அகழ்வு ஆய்வுகளால்‌ அறிய 
வருகின்‌ றன. 


பொருநை ஆற்றின்‌ பெருமை : 


புலவர்‌ பெருமக்கள்‌ இப்‌ பொருநை ஆற்றை இறைவனின்‌ 
அருள்‌ வடிவாகவே கருதினர்‌; கவிதை புனைந்து கட்டுரைத்‌ 
தனர்‌; நூல்‌ புனைந்தனர்‌; இலக்கியம்‌ ஆக்கினர்‌; பாக்கள்‌ 
ஆக்கிப்‌ போற்றிப்‌ பாராட்டினர்‌; பைந்தமிழ்ப்‌ பாமாலை பாடி 
உள்ளம்‌ பூரித்தனர்‌. பொதிகை மலையில்‌ தோன்றி, தென்‌ 
பாண்டி நாட்டை வளப்படுத்தி, கொற்கைத்‌ துறைப்‌ பக்கத்தே 
கடலில்‌ கலக்கும்‌ இப்‌ பொருநை யாற்தின்‌ பெருமையைப்‌ 
பண்டைப்‌ பாவலர்‌ பல முறைகளிலே பாராட்டினர்‌! பொதிகை 
மலையில்‌ இருந்து இரண்டு பொருநை ஆறுகள்‌ வழிகின்றன. 
ஒன்று கேரள நாட்டின்‌ வழியே மேற்கே அரபிக்‌ கடலில்‌ போய்க்‌ 
கலக்கின்றது; அதன்‌ பெயர்‌ *ஆன்பொருநை! என்பர்‌. மற்‌ 
ரொன்று, நெல்லை மாவட்டத்தைச்‌ செழிப்பூட்டிச்‌ சென்று, 
கிழக்கே மன்னார்குடாக்‌ கடலில்‌ போய்‌ மண்டுகின்றது. இதன்‌ 
பெயரே *தண்பொருநை' ஆகும்‌! *தண்பொருநை' என்ற தமிழ்ப்‌ 
பெயரைத்‌ தெளிவாகச்‌ சொல்லத்‌ தெரியாதவர்‌, *தாம்பிர பர்னி- 
தாமிர பருணி-- தாமிர வருணி' என்று நாவசைந்தவாறு 
எல்லாம்‌ நவீல்வார்‌ ஆயினர்‌! அப்‌ பெயர்களுக்குப்‌ பொருத்தம்‌. 
வாய்ந்த காரணங்களையும்‌ காண விரும்பினர்‌! ஒரு சாரார்‌, 
சந்தனமரச்‌ செம்மை (தாமிர) இலை (பர்னி)களின்‌ வழியே நீர்‌: 


௮0 பொருதை வளம்‌ 


பாய்ந்து வருகின்றது என்றனர்‌; வேறு சிலர்‌, சிவப்பு (தாமிரம்‌) 
நிறம்‌ (வண்ணம்‌--வருணம்‌) பெற்றுள்ள நீராக, இத்த ஆற்று 
தீர்‌ விளங்குவதால்‌, 'காமிர வருணி' என்றனர்‌; இன்னும்‌ சிலர்‌, 
இவ்வாற்று நீரில்‌, தாமிரம்‌ ஆகிய 'செம்பு' உலோகச்‌ சத்துக்‌ 

கலந்து வருகின்றது; ஆதலின்‌, “தாமிர வருணி' என்றனர்‌. 
்‌. காரணம்‌ எதுவாயினும்‌, இன்று ஏட்டு வழக்கிலே *தண்பொருநை! 
என்று உள்ளது; நாட்டு வழக்கிலே *தாமிர வருணி' என்று 
உள்ளது ! தமிழ்‌ இலக்கியங்களிலே '(தண்பொருநை' என்று 
உள்ளது; வடமொழி நூல்‌ வழக்கிலே, “தாமிர வருணி' என்று 
உள்ளது! இதனைப்‌ *பொருநை' என்று பொதுவாகக்‌ குறிப்‌ 
படுவர்‌ ! 


தென்‌ சேர நாட்டு (ஆன்‌ பொருநை? ஆறு, சங்க இலக்கியங்‌ 
களிலே, *பொருதை' என்றும்‌, *தண்‌ ஆன்‌ பொருநை! என்றும்‌ 
பெயர்‌ பெற்றுள்ளது. தென்பாண்டி நாட்டுத்‌ “தண்பொருநை”'' 
ஆறு, “பொருநை! என்றும்‌, (தண்பொருநை! என்றும்‌, (பொரு 
நல்‌” என்றும்‌, (பொருந்தம்‌” என்றும்‌ வழங்கப்‌ பெற்றுள்ள து. 
சங்க இலக்கியங்களுக்குப்‌ பின்னர்த்‌ தோன்றிய தமிழ்‌ நூல்‌ 
களில்‌ *தண்பொருதை' என்று சீராட்டப்‌ பெற்றுள்ளது. 
நம்மாழ்வார்‌ அருளிய திருவாய்‌ மொழியிலே, இந்த ஆறு, 
“பொருதல்‌! என்று வழங்கப்‌ பெற்றுள்ளது; சேக்கிழார்‌ ஆக்கிய 
பெரிய புராணத்திலே (திருநாவுக்கரசு நாயனார்‌)) *தண்‌ 
பொருந்தப்‌ புனல்‌ நாடு' என்று குறிப்பிடப்‌ பெற்‌ 
றுள்ளது; முக்கூடல்‌ பள்ளு என்னும்‌ சிற்றிலக்கியத்திலே, 
பொருநையாறு பெருகிவரப்‌ புதுமை பாரும்‌ பள்ளீரே!?? என்று 
புலப்படுத்தப்‌ பெற்றுள்ளது; கம்பராமாயணம்‌, பொஸ்‌ 
திணித்த புனல்‌ பெருகும்‌ பொருநை எனும்‌ திருநதி'! என்று 
காட்டுகின்றது; கலிங்கத்துப்‌ பரணி என்னும்‌ நூல்‌ *(பொருநைக்‌ 
கணவனை வாழ்த்தினவே'' என்று போற்றுகின்றது; இராசராச 
சோழன்‌ உலா, *பொருநை' என்று புகழ்ந்துள்ளது. பரஞ்‌ 
சோதி முனிவர்‌ ஆக்கிய திருவிளையாடற்‌ புராணம்‌, (பொதிகை! 
என்னும்‌ மலை மடந்தை; “பெருகு தண்பொருநை! என்னும்‌ 
நீத்தம்‌(வெள்ளம்‌)மிகு மகளைச்‌ செவிலிபோல்‌ வளர்க்கும்‌! என்று 
புனைந்துரைத்து உள்ளது; குமரகுருபர அடிகள்‌ அருளிய 


தண்பொருதை ஆறு 31 


மீனாட்சியம்மை பிள்ளைத்‌ தமிழ்‌, 'பொருநைத்‌ துறைவன்‌ பொற்‌ 
பாவாய்‌, புதுநீர்‌ ஆடி அருளுகவே' என்று புகன்றுள்ளது; 
பகழிக்‌ கூத்தர்‌ வழங்கியுள்ள 'திருச்செந்தூர்ப்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌' 
என்னும்‌ நூல்‌, (தண்பொருநைப்‌ பேராற்றிலே, தமிழ்‌ நாகரிகம்‌ 
மணக்கும்‌' என்ற கருத்து புனை ந்துரைக்கப்‌ பெற்றுள்ளது. இறுதி 
யாக, பாரதியார்‌ இந்த ஆற்றினை *தமிழ்‌ கண்ட தண்பொருநை! 
என்று உறுதி செய்துள்ளார்‌. இவ்வாறு, சிற்றிலக்கியங்களும்‌, 
பேரிலக்கியங்களும்‌ *தண்பொருநை' ஆற்றினையும்‌ நாட்டினையும்‌ 
தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ தொட்டிலாக--தமிழ்‌ நாகரிகத்தின்‌ பிறப்‌ 
பிடமாக---வரைந்து பறைசாற்றுகின்றன. 


பொருநதையாறு, 'ஏக பொதிகை! என்னும்‌ “அகத்தியர்‌ முடி” 
யிலே சதுப்பு நில வட்டாரங்களிலை தோன்றுகின்றது! தென்‌ 
மேற்கு வடகிழக்குப்‌ பருவ மழைகளால்‌, *பொதிகை மலை' 
ஆண்டின்‌ பெரும்‌ பகுதி மஞ்சுசூழ்‌ மாமலையாகவே திகழ்கின்றது. 
எனவே, இங்கே வற்றாது நீர்‌ வழிந்து கொண்டே இருக்கின்றது. 
மலை முகடுகளில்‌ இருந்து பள்ளத்தை நோக்கிப்‌ பாய்ந்தோடி. 
வருகின்றது! அங்கே அடர்ந்த மரங்கள்‌ செறிந்த காடுகளின்‌ 
ஊடே வரும்‌ பேயாறு, உள்ளாறு என்னும்‌ துணை ஆறுகள்‌ 
இரண்டு (தண்பொருநை' ஆற்றிலே வந்து கலக்கின்றன! 
இவை மூன்றும்‌ இணைந்து பாறைகளிடையே மேட்டிலும்‌ 
பள்ளத்திலும்‌ பாய்ந்து மோதிப்பொருதுவருகின்றன. ஏறத்‌ தாழ 
90 மீ. உயரத்திலிருந்து (வான அருவியாகப்‌, பொருதை 
யாறு வீழ்கின்றது. இதனை (வாண தீர்த்தம்‌ என்று வழங்குவர்‌) 
மிக உயரமான இடத்திலிருந்து கீழ்‌ நோக்கி அருவியாக வீழும்‌ 
இந்த இடம்‌ பார்வைக்கு மிகவும்‌ அழகாகத்‌ தோன்றுகின்றது. 
இங்கே வந்து நீராடுவது மிகவும்‌ தூய்மை வாய்ந்தது--புனித 
மானது என்று மக்கள்‌ நம்புகின்றனர்‌. ஆதலின்‌, மலைப்பாதை 
களில்‌ உள்ள எத்தனையோ இடர்களைத்‌ தாண்டி, முள்‌ புதர்‌ 
களும்‌, சறுகல்‌ பாறைகளும்‌ கூடிய இந்த இடத்திற்கு மக்கள்‌ 
நீராட வருகின்றனர்‌; இங்கே, ஆடி மாத அமாவாசை நாளில்‌ 
மக்கள்‌ கூட்டம்‌ மிகுதியாக இருக்கும்‌! ஆதலின்‌, “கோடி 
கொடுத்தும்‌ வாண தீர்த்தம்‌ ஆடு'--*வாழ்நாளைக்‌ கொடுத்‌ 
தேனும்‌, வான தீர்த்தம்‌ ஆடு' என்னும்‌ பழமொழிகள்‌ எழுத்‌ 
துள்ளன! 


ஆ பொருநை வளம்‌ 


இந்த வியப்பூட்டும்‌ மலை வட்டாரத்தில்‌, 'காரியாறு? 
என்னும்‌ ஓர்‌ ஆறு **பொருநை''யோடு வந்து கலக்கின்றது. 
அங்கே திகில்‌ ஊட்டும்‌ வண்ணம்‌ பெரும்‌ பள்ளத்தில்‌ நீர்‌ 
தேங்கி நிற்கின்றது. இதனை *நீல்கண்டன்‌ கசம்‌' என்கின்றனர்‌. 
இதில்‌ முதலைகள்‌ கூட இருக்கின்றன என்பர்‌. இங்கே, அருவி 
வீழும்‌ இனிய ஓசையும்‌, பயங்கரமான பள்ளத்தில்‌ நீர்‌ தேங்கி 
திற்கும்‌ காட்சியும்‌, புதர்‌ அடர்ந்த மலைச்சரிவுகளும்‌ பறவை 
களின்‌ இனிய குரலும்‌ மாறிமாறி மகிழ்ச்சியையும்‌, திகில்‌-- 
மயக்கத்தையும்‌ தற்துகொண்டிருப்பதத உணரலாம்‌. இதன்‌ 
பின்னர்‌ 'பாம்பாறு” என்னும்‌ மற்றோர்‌ ஆறு மலைப்பாறைக 
ளிடையே அலைவீசி விரைந்து வந்து இப்‌ (பொருநை! ஆற்றில்‌ 
கலக்கின்றது. இதற்கு 49 கி, மீ,க்கு அப்பால்‌, புகழ்பெற்ற 
*சசொரிமுத்து ஐயன்‌ திருக்கோவில்‌' இருக்கின்றது ! இந்த மலைக்‌ 
காட்டுக்‌ கோயிலுக்கு ஆடி அமாவாசை நாளில்‌ மக்கள்‌ கல்லிலும்‌ 
முள்ளிலும்‌ நடந்து வருவர்‌ ! எட்டு கி. மீ.க்களூக்கு இப்பால்‌, 
*சேர்வை யாறு' என்னும்‌ வேறோர்‌ ஆறு, பொருதை ஆற்றோடு 
வந்து சேர்கின்றது. இது மதங்கொண்ட களிறு போல 
செறுமியவாறு வந்து மோதுகின்றது. இந்த இடத்திலே தான்‌ 
“முண்டன்‌ துறை' இருக்கின்றது. இரண்டு ஆறுகளின்‌ நீரும்‌ 
முண்டுகின்ற துறையாக இருப்பதால்‌, இப்‌ பெயர்‌ பெற்றது 
போலும்‌ ! இவ்வாறு, பொதிகை மலை உள்ளிடங்களிலேயே, 
*(பொருநையாறு', ஐந்து துணையாறுகளைத்‌ தன்னோடு 
இணைத்துக்‌ கொள்வதைக்‌ காணலாம்‌. 


பின்னர்‌, முண்டன்‌ துறைக்கு இப்பால்‌ குன்றுகள்‌ இடை 
மறிப்பதால்‌, '6பொருநை' இரு பிரிவுகளாகப்‌ பிரிவதைக்‌ காண 
லாம்‌) இவை பிறகு, மீண்டும்‌ ஒன்று கூடுவதைப்‌ பார்க்கலாம்‌. 
இவ்வாறு, இணைந்த பொருநை யாறு, மிகவும்‌ உயரமான 
இடத்திலிருந்து பளிங்கு அருவி போல வீழ்ந்து, பார்ப்பவர்‌ 
களுக்கு வியப்பூட்டியது! இதுவே, (கலியாண தீர்த்தம்‌ என்னும்‌ 
பெயர்‌ பெற்றிருந்தது! இங்கே அருவி வீழ்ந்த சூழலும்‌, 
தோற்றமும்‌ அச்சமும்‌ வியப்பும்‌ தருவனவாம்‌ ! இரைச்சலிட்டு 
வரும்‌ இப்‌ பொருநை யாறு, *பழைய பாபநாசம்‌' என்னும்‌ பள்ள த்‌ 
நாக்கிலே மீண்டும்‌ அருவியாகப்‌ பொழிகின்றது ! இங்கே 


தண்பொருநை ஆறு 89 


அகத்திய முனிவருக்கும்‌, அழகிய முருகக்‌ கடவுளுக்கும்‌ திருக்‌ 
கோவில்கள்‌ உள்ளன. பெருகி வரும்‌ பொருநை யாறு, மலை 
களில்‌ மேட்டிலிருந்து பள்ளங்களில்‌ வீழும்‌ இடங்களில்‌ 
எல்லாம்‌ அருவிகளாகவே அமைந்துள்ளன. அவை, அகத்திய 
அருவி, கலியாண அருவி, பைரவ அருவி, பாபநாச அருவி 
எனச்‌ சொல்லப்‌ பெறுகின்றன. 


பொதிகைமலை மேலே பொருநை யாற்றின்‌ குறுக்கே 
இரண்டு மலைச்‌ சுவர்களை இணைத்துப்‌ பாபநாசம்‌ நீர்த்‌ தேக்கம்‌ 
(மேலணை) கட்டப்‌ பெற்றுள்ளது. இயற்கையாக அமைந்துள்ள 
மலைகளைச்‌ சுவர்களாகக்‌ கொண்டும்‌, மலை இல்லாத இடங்களில்‌ 
சுவர்‌ எழுப்பியும்‌. இந்த அணை கட்டப்பட்டுள்ளது. இந்த அணை 
யில்‌ தேக்கப்பட்டுள்ள நீர்‌, நிறைந்திருக்கும்‌ பொழுது ஒரு 
குட்டிக்‌ கடல்‌ போலவே காட்சியளிக்கும்‌ ! இத்‌ தேக்கத்தின்‌ 
அடியில்‌ இரு குழாய்கள்‌ பொருத்தப்‌ பெற்றுள்ளன. அவை 
கீழணைக்குக்‌ கொண்டுவரப்‌ பெறுகின்றன. இக்‌ *கீழணை' *கலி 
யாண தீர்த்த அருவி' வீழும்‌ இடத்திற்குப்‌ பக்கத்தில்‌ கட்டப்‌ 
பட்டுள்ளது. இந்த அணையின்‌ அடியில்‌ இரண்டு பெரிய 
குழாய்கள்‌ அமைக்கப்‌ பெற்றுள்ளன. இக்‌ குழாய்களின்‌ வழியே 
இவ்‌ வணையிலுள்ள நீர்‌, 1280 மீட்டர்‌ நீளம்‌ மலைச்‌ சரிவில்‌ கீழ்‌ 
நோக்கிச்‌ செல்கின்றது; பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து 
நான்கு குழாய்களின்‌ வழியாகச்‌ செல்கின்றது. இக்‌ குழாய்கள்‌ 
கீழ்நோக்கிச்‌ செல்லும்‌ கடைசி இடத்தில்‌, “மின்சார உற்பத்தி 
நிலையம்‌” கட்டப்பெற்றுள்ளது ! 


அகத்தியரும்‌ பொருநை ஆறும்‌: 


(அகத்தியர்‌ பலர்‌'--என்பது ஆராய்ச்சியாளர்‌ முடிவு! 
அவர்களுள்‌, *பொதிகை மலை அகத்தியர்‌ இருவர்‌' என்று கருது 
பவர்களும்‌ உளர்‌ ! தமிழ்‌ மொழிக்கு இலக்கணம்‌ ஆக்கிய ' தமிழ்‌ 
முனிவர்‌', ஓர்‌ அகத்தியர்‌ 1! வடக்கில்‌ இருந்து வந்து பொதிகை 
மலையில்‌ தங்கியவராகக்‌ கூறப்பெறும்‌ புராண அகத்தியர்‌: 
ஒருவர்‌. இமயமலையிலிருந்து புறப்பட்டு, பொதிகை மலை வந்து 
தங்கிய “அகத்தியர்‌! பற்றிய அழகிய பழங்கதை ஒன்று உண்டு. 
அக்‌.கதையின்‌ இனிமைதான்‌ என்னே! இமயமலையிலே, சிவ 

பொ.--8 


94 பொருநை வளம்‌ 


பெருமானுக்கும்‌ பார்வதிதேவிக்கும்‌ திருமணம்‌ நிகழ இருந்தது 
அங்கே தேவரும்‌ முனிவரும்‌ எல்லோரும்‌ கூடினர்‌, இதனால்‌, 
வடதிசை தாழ்ந்தது; தென்திசை உயர்ந்தது |! இறைவன்‌, 
எதிரே நின்ற குறு முனிவரை' அழைத்தார்‌; உயர்ந்த 
தென்‌ புலத்தைக்‌ காட்டினார்‌ ) அந்‌ நிலத்தைச்‌ சமன்‌ செய்யத்‌ 
தென்னாடு போக ஏவினார்‌! அவரோ, சிவபெருமானின்‌ திரு 
மணக்கோலம்‌ காணும்‌ பேறு கிடைக்க வில்லை2ய என்று ஏங்கி 
னார்‌! அவர்தாம்‌, அகத்தியர்‌! இதைக்‌ கண்ட சிவபிரான்‌ 
புன்னகை பூத்தவாறே,; *அகத்திய முனிவரே! வருந்த 
வேண்டா ; தென்திசையில்‌ உள்ள பொதிகை மலைபில்‌ சென்று 
தவம்‌ புரிக, அங்கு யாமே வந்து, எம்‌ திருமணக்‌ கோலத்தை 
உமக்குக்‌ காட்டுவோம்‌! என்று அருளினார்‌! முனிவர்‌, இறைவன்‌ 
இட்ட பணியை மேற்கொண்டார்‌. தமக்குத்‌ தீர்த்தம்‌ 
அருளுமாறு வேண்டினார்‌. கங்கையின்‌ ஒரு தாரை அவர்‌ கமண்‌ 
டலத்தில்‌ நிறைந்தது. அஃதோடு அவர்‌, உயர்ந்த மலைகளை 
யும்‌, குன்றுகளையும்‌, சமவெளிகளையும்‌ கடந்து வந்தார்‌; 
முடிவில்‌, தென்‌ கயிலாயம்‌ எனத்தகுந்த *பொதிகை மலை, 
வந்து சேர்ந்தார்‌! தேனூறும்‌ பொழில்கள்‌ நிறைந்த பொதிகை 
மலையின்‌ அழகிய தோற்றம்‌ அவரை ஈர்த்தது! குளிர்ச்சி 
பொருந்திய இனிய சூழல்‌ அவர்‌ மனத்தைக்‌ குளிர வைத்தது! 
பொதிய மலைச்‌ சாரலில்‌ உள்ள பாபநாசத்திலை, சித்திரை 
முதல்‌ நாளிலே, இறைவன்‌ அகத்திய முனிவருக்குத்‌ தம்‌ திரு 
மணக்கோலக்‌ காட்சி அருளினார்‌! அவர்‌ கமண்டல.த்தில்‌ உள்ள 
நீரைப்‌ பொதிகை மலை முடியிலே விடுமாறு பணித்தார்‌! 
அதுவே, 'தண்பொருநை ஆறாக”? மலைச்‌ சாரல்களின்‌ வழியே 
பாய்ந்து வழிந்து ஓடியது! இந்த ஆற்று நீரில்‌ மூழ்குசின்றவர்‌ 
களின்‌ பாவங்கள்‌, கருமவினைகள்‌ முதலிய தீமைகள்‌ நீங்கிவிடும்‌ 
என்ற நம்பிக்கை மக்கள்‌ உள்ளத்தி3லை மண்டிக்‌ கிடக்கின்றது ! 


இதுவே, தாமிரவருணி! ஆறு பிறந்த பழங்கதை என்பர்‌ ! 
பொருநையின்‌ பழைமை : 


தென்பாண்டி நாட்டின்‌ தவப்பயனாக விளங்கும்‌ 40பாதிகை 
மலையும்‌” பொருநை ஆறு'ம்‌ மிகப்‌ பழைமை வாய்ந்தவை என்பர்‌.. 


தண்பொருநை ஆறு 95 


தெற்கே கடல்‌ கோளுக்கு முன்னரே-வடக்கே இமயமும்‌ கங்கை 
வெளியும்‌ எழுவதற்கு முன்னரே--பொதியமும்‌ பொருநையும்‌ 
உள்ளன! ஆதலின்‌, அவை புகழ்பூத்த தொன்மை உடையன 
என்பர்‌! வடமொழியில்‌ உள்ள வால்மீகி இராமாயண நூலைப்‌ 
பழம்‌ பெரும்‌ இதிகாசம்‌ என்று பாராட்டுவர்‌. அதில்‌ இப்‌ 
பொருநை யாறு, *தாமிரபரணி' என்று குறிக்கப்‌ பெற்றுள்ள து! 
வால்மீகியைப்‌ போன்றே, கம்பரும்‌ தம்‌ இராமகாதை நூலிலை 
இத்‌ தண்பொருநை ஆற்றையும்‌, தென்‌ பொதிய மலையையும்‌, 
திருமுனிவர்‌ தமிழ்ச்‌ சங்கத்தையும்‌ மிகவும்‌ நயமாகக்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌! 

கிட்கிந்தை மன்னன்‌ சுக்கிரீவன்‌, சீதையைத்‌ தேட 
நான்கு திக்குகளுக்கும்‌ வானரப்‌ படைகளை அனுப்புகின்றான்‌. 
தெற்த நோக்கிச்‌ செல்லும்‌ படையிலை அனுமன்‌ உள்ளான்‌. 
அவன்‌ அளத்தற்கு அரிய ஆற்றல்‌ பெற்றவன்‌! அவனிடம்‌ 
இராமன்‌ வேண்டுவதாக அப்‌ பாடல்‌ அமைந்துள்ளது. அதிலை, 
கம்பருக்கு இரந்த தமிழார்வம்‌ துளிக்கின்றது; அதில்‌, தமிழ்‌ 
மொழியின்‌ இனிமையிலே ஈடுபட்டோர்‌ மனம்‌, வேறு வேலை 
களில்‌ செல்லாது என்று தெளிவு படுத்தியுள்ளார்‌! இராமன்‌ 
அனுமனை நோக்கி, (நீ எத்த வேலைக்காக அனுப்பப்‌ 
படுன்றாய்‌ என்பதை நன்கு உணர்வாய்‌. நீ செல்லும்‌ வழி 
யிலே பொருநையாறு தோன்றும்‌ பொதிகை மலைப்‌ பக்கம்‌ 
போகாதே. அங்கே அகத்தியர்‌ நடத்தும்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ இருக்‌ 
கின்றது. அங்கே போனால்‌, தமிழின்‌ இனிய சுவையி£ல உன்‌ 
நெஞ்சைப்‌ பறி கொடுத்து விடுவாய்‌. ஆதலின்‌, அம்‌ மலைக்கு 
இடப்பக்கமாக, பொருநை! என்னும்‌ ஆறு பாயும்‌ இடத்தைக்‌ 
கடந்து, மகேந்திரமலைப்‌ பக்கமாகச்‌ செல்லுவாயாக'! என்று 
எடுத்துரைக்கின்றான்‌. இதனைக்‌ கம்பன்‌ உரைக்கும்‌ கன்னித்‌ 
தமிழிலேயே காணலாம்‌: 

எடுதன்தமிழ்நாட்‌(டு) அசன்பொதியில்‌ திருமுனிவன்‌ 
தமிழ்ச்சங்கம்‌ சேர்க்‌ பீரேல்‌, 
என்றும்‌௮அவன்‌ உழைவிடம்‌ஆம்‌/ ஆதலால்‌ 
அம்மலையை இடத்திட்‌(ட) ஏூப்‌ 


௦6 பொருநை வளம்‌ 


பொன்திணிந்த புனல்பெருகும்‌ பொருநைஎனும்‌ 
இருநதிபின்‌ பொழிய நாகக்‌ 
கன்‌ றுவளர்‌ தடஞ்சாரல்‌ மகேந்திரமா 
நெடுவரையும்‌ கடலும்‌ காண்பீர்‌!” 
[கம்பர்‌--சட்ந்தை--காடவிட்ட படலம்‌ : ௩௧ (45971),] 


கி. மு. ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே, (தண்‌ 
பொருநையாறு' இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெற்றுள்ளது. மேலை நாட்டு 
மெகத்தனீசு (கி. மு. 802), பெரிப்புளுசு நூல்‌ ஆசிரியர்‌ (கி. பி. 
80), தாலமி (கி. பி. 150), அசோகன்‌ (கி. மு. 279-292 கல்‌ 
வெட்டு), பெளத்தமத ஆசிரியர்கள்‌ முதலியோர்‌, இந்த ஆற்றை 
 தாம்ப பன்னி' என்ற பெயரால்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. இவ்வாறு, 
இத்‌. *(தண்பொருநையாறு' வரலாற்றுக்‌ காலங்களுக்கு 
முன்னரே வயங்கி, விளக்கம்‌ பெற்று உள்ளது! 


பொருநை நீரின்‌ பெருமை: 


இப்‌ பொருநை யாற்று நீர்‌ மிகவும்‌ பெருமை உடையது? 
மிகவும்‌ தண்மை வாய்ந்தது; இதன்‌ நீரை மக்கள்‌ *தண்ணீர்‌? 
என்றே சொல்லுவர்‌; ஆதலின்‌ இந்த ஆறும்‌, (தண்பொருநை! 
என்றே வழங்கப்‌ பெறுகின்றது. இந்த ஆற்று நீர்‌, உயர்ந்த 
பொதிகை மலையிலே உள்ள மிகச்‌ சிறந்த மூலிகைகளையும்‌, மரஞ்‌ 
செடி கொடிகளையும்‌ தழுவி, மோதி, உரசி வருவதால்‌, சிறப்பும்‌ 
பெருமையும்‌ சேர்ந்து விளங்குகின்றது. இந்த ஆற்றங்கரை 
ஊர்கள்‌ பல புண்ணியத்‌ துறைகளாக விளங்குகின்றன; அரும்‌ 
பெரும்‌ திருக்கோவில்களைக்‌ கொண்டு திகழ்கின்றன; அரிய 
புலவர்களையும்‌, பெரிய தவமாண்பினர்களையும்‌ தந்துள்ளன; 
நீண்ட பழங்காலம்‌ முதல்‌ சிவநெறியையும்‌, திருமாலிய 
நெறியையும்‌ பேணிக்‌ காத்து வருகின்‌ றன; பின்னாளில்‌ கிறித்‌ தவ, 
மகமதிய நெறிகளையும்‌ வளர்த்து வந்துள்ளன. எனவே இப்‌ 
பொருநை நீர்‌ பருகியோர்‌, மிகவும்‌ பெருமை பெற்றே வாழ்ந்‌ 
துள்ளனர்‌ எனலாம்‌. 


(மாறோக்கத்து நப்பசலையார்‌! என்னும்‌ பெயரில்‌ சங்ககாலத்துப்‌ 
பெண்‌ பால்‌ புலவர்‌ ஒருவர்‌ உண்டு! இன்றைய !(மாற மங்கலம்‌' 








4. அணைகளும்‌ துணை ஆறுகளும்‌ 


இன்பத்‌ தமிழ்நாடு பெற்றுள்ள ஆறுகளில்‌ எல்லாம்‌, 
மிகவும்‌ சிறப்புடையது, (தண்பொருநை ஆறு' என்பர்‌ ! இந்த 
ஆற்றின்‌ கரைகளில்‌. அமைந்துள்ள வயல்‌ வெளிகளின்‌ 
விளைச்சல்‌ பெருக்கம்‌, சிவ--திருமாலியத்‌ திருக்கோவீல்களின்‌ 
சிறப்பு) சான்றோர்‌ தவமாண்பினர்‌ பிறப்பு முதலியன இந்த 
ஆற்றின்‌. இன்றியமையாமையை மிகவும்‌ உயர்த்தியுள்ளன. 
சென்னை மாநகர்க்குத்‌ தெற்கே, மேற்குத்‌ தொடர்ச்சி மலை 
களில்‌ தோன்றும்‌ ஆறுகளில்‌ எல்லாம்‌ மிகவும்‌ சிறப்பு வாய்‌ந்தன 
*தண்பொருநை'யும்‌ 'கரவிரி'யுமே என்பர்‌, ஏன்‌ எனில்‌, இவை 
இரண்டுமே தென்ழேற்குப்‌ பருவக்‌ காற்றின்‌ முழுப்‌ பயன்களை 
யும்‌ பெறுகின்றன. | பாபநாசம்‌ மலைக்குக்‌ கீழே இதன்‌ நீளம்‌ 
97 கி.மீ. தான்‌. இதனால்‌, இதன்‌ சிறப்பைக்‌ குறைத்து மதிப்பிட 
இயலாது! இந்தப்‌ (பொருநை ஆறு' பரந்து செல்லும்‌ தூரமும்‌ 
நீளமும்‌, (பொன்னி' யாற்றை நோக்க, குறைவுடையதுதான்‌ ! 
இருப்பினும்‌, இதனால்‌ ஏற்படும்‌ நலன்கள்‌ மிகப்பலவாகும்‌ ! 
இதனால்‌, பொன்னியாற்றங்‌ கரை நன்செய்‌ வயல்களைவிட, 
பொருநை யாற்றங்கரை நன்செய்‌ வயல்களின்‌ விலை மிகுதியாக 
மதிப்பிடப்‌ பெறுகின்‌ றன என்பர்‌ !') 


இரு பருவக்‌ காற்றுகளால்‌, பொதிகை மலையிலே, பெரு 
மழை பொழிகின்றது. அங்கங்கே மலைச்‌ சரிவுகளில்‌ பள்ள த்தை 
நோக்கி, வெள்ளம்‌ பாய்ந்தோடி வருகின்றது; மேட்டிலிருந்து. 
பள்ளங்களில்‌ இறங்கும்‌ பொழுது, சிற்றருவிகளாகவும்‌ 
“போருவி'களாகவும்‌ காட்சி தருகின்றது. ஓடைகள்‌, கால்‌ 
வாய்கள்‌, சிற்றாறுகள்‌ வழியே வரும்‌ நீர்ப்‌ பெருக்கம்‌ பேராற்றில்‌ 
வந்து கலக்கின்றது. இவ்வாறு பொங்கி வரும்‌ நீர்‌, வீணாகக்‌ 
கடலில்‌ போய்க்‌ கலந்து விடாது, நம்‌ முன்னோர்‌ அணைகள்‌ கட்டி, 
வாய்க்கால்‌ வெட்டி, குளங்களில்‌ நிரப்பி, வேளாண்மை செய்‌ 
தனர்‌) வளம்‌ பல பெருக்கினர்‌. இதற்கு உறுதுணை புரிவது. 
போலவே, மேற்கு மலைத்‌ தொடரிலே தோன்றும்‌ சில ஆறுகள்‌, 


ராடி மடு 


01௦0 
59மயம 











அணைகளும்‌ துணையாறுகளும்‌ ்‌ 90 


பொருதை ஆற்றோடு வந்து இணைந்து விடுகின்றன. இவை, 
இப்‌ பொருநை நாட்டிற்குப்‌ பலவழிகளிலும்‌ பெருமை சேர்க்‌ 
கின்றன ! 

(பொதிகை மலை வட்டாரங்களில்‌ 24 கி. மீ. கரடு முரடான 
வழிகளிலே பொருது வரும்‌ 4பொருநையாறு' '(பாவநாசம்‌' 
என்னும்‌ புண்ணீயத்‌ துறையீலிருந்து, சமவேளிப்‌ பகுதிகளிலே 
90 கி.மீ. பாய்ந்து வருகின்றது! வரும்‌ வழிகளில்‌, மணிமுத்தாறு; 
கோதையாறு, வராகநதி, பச்சையாறு, சிற்றாறு என்னும்‌ துணை 
யாறுகளைத்‌ தழுவிக்‌ கொண்டு, பேராறு ஆகி ஓடிக்‌ கடலில்‌ 
போய்க்‌ கலக்கின்றது! மொத்தம்‌ 120 கி. மீ. பாயும்‌ இந்த 
ஆற்றின்‌ குறுக்கே, எட்டு அணைகள்‌ கட்டப்பட்டுள்ளன) 
அவற்றிலிருந்து பல கால்வாய்கள்‌ வெட்டப்‌ பெற்றுள்ளன. 
அவற்றின்‌ வழியே பலப்பல குளங்களுக்கு நீர்சென்று நிறை 
கின்றது. அவற்றால்‌ வேளாண்மை பெருகுகின்றது ! 


அணைகள்‌ 2 


பொருநை நாட்டு ஆறுகள்‌ எல்லாம்‌ மேற்குத்‌ தொடர்ச்சி 
மலைகளிலேயே பிறக்கின்றன. அவற்றின்‌ நீர்‌ வீணே சென்று 
கடலில்‌ கலக்காதவாறு அங்கங்கே அணைகள்‌ கட்டப்‌ பெற்‌ 
றுள்ளன; அவை நீரைத்‌ தேக்கி வைத்துக்‌ கொள்ள மிகவும்‌ 
பயன்‌ படுகின்றன; மின்சாரம்‌ விளைவிக்கவும்‌ நன்‌ செய்‌ பாசனங்‌ 
களுக்கும்‌ பெரிதும்‌ பயன்படுகின்‌ றன. இவற்றால்‌, காடும்‌ நாடும்‌ 
கவின்‌ பெறுகின்றன. இந்‌ நாளில்‌, ஆறுகள்‌ தோன்றும்‌ இடங்‌ 
களில்‌ எல்லாம்‌--வாய்ப்பான இடங்களில்‌ எல்லாம்‌--அணைகள்‌ 
கட்டுவதற்குத்‌ திட்டங்கள்‌ தீட்டி வருகின்றனர்‌ ! இதுவரை பல 
அணைகளும்‌ நீர்த்தேக்கங்களும்‌ கட்டப்‌ பெற்றுள்ளன. 
அவற்றால்‌, இப்‌ (பொதிகை நாடு' பீடும்‌ பெருமையும்‌ பெற்றுச்‌ 
சிறப்புற்று வருகின்றது. நெல்லை மாவட்டத்திலே, தண்‌ 
பொருநை ஆறு' ஒன்று தான்‌ இன்றியமையாத பேராராக இலங்கு 
கின்றது! எனவேதான்‌, இந்தப்‌ (பொருதை' ஆறு பாயும்‌ மாவட்‌ 
டத்தை, முன்னாளில்‌ (பொருநை நாடு' என்று போ ற்றினர்‌ ! 

இப்‌ பொருநை நாட்டின்‌ மலைப்‌ பகுதிகளில்‌ மழை மிகுதி 
யாகப்‌ பெய்கின்றது; கடலோரப்‌ பகுதிகளில்‌ மழை சிறிது குறை 


40 பொருநை வளம்‌ 


வாகவே பெய்கின்றது! குற்றாலத்தில்‌ சாரல்‌ மழை பெய்வது 
வழக்கம்‌. பொதிகை மலைப்‌ பகுதிகளில்‌ சில ஆண்டுகளில்‌ 7500 
மி, மீட்டர்‌ (900 அங்‌.) மழை பெய்கின்றது, மகேந்திர மலைப்‌ 
பகுதிகளிலும்‌ மிகுதியாகவே மழை பெய்கின்றது. இவ்வட்‌ 
டாரத்தில்‌, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில்‌ வட 
கிழக்குப்‌ பருவக்‌ காற்றினால்‌ நல்ல மழை பொழிகின்றது ; 
வைகாசி, ஆனி, ஆடி மாதங்களில்‌ தென்மேற்குப்‌ .பருவக்‌ 
காற்றால்‌, தூறல்‌ அல்லது சாரல்‌ மழை பெய்கின்றது. இந்த 
இரு பருவ மழைகளால்‌, இங்குள்ள மலைகளில்‌ மிகுதியாக நீர்ச்‌ 
செழிப்பு நிலவுகின்றது ; வெள்ளம்‌ மிகுந்து, பேராறு, சிற்ருறு 
களின்‌ கரைபுரண்டு நீர்‌ ஓடுகின்றது. இந்த நீர்வளத்தை 
நல்ல முறைகளில்‌ பயன்படுத்துகின்றனர்‌. ஆறுகளின்‌ 
குறுக்கே அணைகள்‌ கட்டி, நீரைத்‌ தேக்கி, வாய்க்கால்களின்‌ 
வழியே ஏரி, குளங்களில்‌ கொண்டு இரப்பி, வயல்களுக்குப்‌ 
பாய்ச்சுகின்றனர்‌. இதனால்‌, நிலவளம்‌ செழிக்கின்றது. பாப 
நாசம்‌ மலைப்பகுதியில்‌ மேலணை, கீழணை என்று இரு அணைகள்‌ 
இந்த நூற்றாண்டின்‌ முற்பகுதியிலே கட்டப்பட்டுள்ளன. 
அவற்றால்‌ பாசனவசதி மின்வசதி வாய்த்துள்ளன. பின்னர்‌, 
பொருநை ஆற்றின்‌ குறுக்கே முந் நாளிலேயே கட்டப்பெற்ற 
எட்டு அணைகள்‌ உண்டு. அவை, (1) கோடை மேலழகியான்‌ 
அணை, (3) நதியுண்ணி அணை, (9) கன்னடியன்‌ அணை, (4) 
அரிய நாயகபுரம்‌ அணை, (9) பழவூர்‌ அணை, (6) சுத்தமல்லி 
அணை, (7) மருதூர்‌ அணை (8) சீவை குண்டம்‌ அணை என்பன 
வாம்‌. இவற்றுள்‌ கடைசிக்‌ கீழ்‌ அணை ஆகிய 'சீவை குண்டம்‌ 
அணையைத்‌ தவிர, மற்றைய ஏழு அணைகளும்‌ பழைமை 
யானவையே ஆகும்‌! அவை யாரால்‌ எப்பொழுது கட்டப்‌ 
பட்டன என்ற விளக்கங்கள்‌ தெளிவாகத்‌ தெரியவில்லை! 
ஆயினும்‌, ஐந்நூறு, அறுநூறு ஆண்டுகளுக்கு இப்பாலாகவே 
இருக்க வேண்டும்‌ என்று கருத முடிகின்றது. 


(1) கோடை மேல்ழகியான்‌ அணை ;: 


தண்பொருநை ஆற்றின்‌ குறுக்கே கட்டப்‌' பெற்றுள்ள 
பழைய அணைகளில்‌, முதலில்‌ உள்ளது) *காடை மமல்ழகியான்‌ 


அணைகளும்‌ துணை ஆறுகளும்‌ கந 


அணைக்கட்டே ஆகும்‌. இது, பாபநாசம்‌ பக்கத்தில்‌ மலைப்பாறை 
களில்‌ மோதி வரும்‌ நீரினைத்‌ தடுத்துக்‌ கட்டப்பட்டுள்ளது) கற்‌ 
பாறைகளைப்‌ பயன்‌ படுத்திக்‌ கட்டப்பட்டுள்ளது. இந்த அணை 
யின்‌ இரு புறங்களிலும்‌ கால்வாய்கள்‌ வெட்டப்பட்டுள்ளன. 
அவை (1) தெற்குக்‌ கோடைமேல்‌ அழகியான்‌ கால்வாய்‌ 
(11) வடக்குக்‌ கோடைமேல்‌ அழகியான்‌ கால்வாய்‌ என்பன. 
இவ்வாறு, ஆற்றின்‌ வலப்புறக்‌ கால்வாயும்‌ இடப்புறக்‌ கால்‌ 
வாயும்‌ புதுவெள்ளம்‌ பாய்ந்து பெருவளம்‌ தருகின்றன. 


(ம்‌ நதியுண்ணி அணை : 


இதனை, இரண்டாவது அணைக்கட்டு என்பர்‌ ; நதியுண்ணி 
அணை" என்று நவில்வர்‌. இஃது ஆற்றின்‌ மட்டத்தை உயர்த்து 
கின்றது; ஆற்றுப்‌ போக்கின்‌ ஒரு சாய்வான கோணத்திலே 
இந்த அணை அமைக்கப்‌ பெற்றுள்ளது ; பாறைகளின்‌ மீதே 
கட்டப்‌ பெற்றுள்ளது; இந்த அணைநீர்‌ ஆற்றங்கரையின்‌ 
இடப்பக்கம்‌ உள்ள ஒரே ஒரு வாய்க்கால்‌ வழியே பாய்கின்றது; 
வயல்‌ பாசனங்களுக்குப்‌ பயன்‌ படுகின்றது. இதனால்‌, கீழ்‌ 
அம்பாசமுத்திரம்‌, மேல்‌ அம்பாசமுத்திரம்‌, பிரமதேசம்‌, ஊர்க்‌ 
காடு, சாட்டுப்‌ பத்து முதலிய ஊர்கள்‌ நீர்ப்பாசனம்‌ பெறுகின்‌ 
றன: பெருஞ்செழிப்பு உறுகின்றன. இதனை, 'ததியுண்ணிக்‌ 
கால்வாய்‌” என்றே நவில்வர்‌. 


(14) கன்னடியன்‌ அணை: 


மூன்ருவது அணைக்குக்‌ “கன்னடியன்‌ அணைக்கட்டு' என்று 
பெயர்‌. இது, நதி உண்ணி அணைக்குக்‌ கீழே, ஒன்றரைக்‌ கி.மீ. 
தொலைவிலே, பொருநை ஆற்றோடு மணிமுத்தாறு” வந்து 
பொருந்தும்‌ இடத்திற்குக்‌ கீழே அமைந்துள்ளது. இதன்‌ 
உயரம்‌ ஒன்பது அடி ; உச்சியிலே அகலம்‌ ஆறு அடி. இந்த 
அணை, கட்டியான பாறையின்‌ மீது உடைகற்களால்‌ உறு 
யாகக்‌ கட்டப்‌ பெற்றுள்ளது. இந்த அணையிலிருந்து வெட்டப்‌ 
பெற்றுள்ள வாய்க்காலுக்குக்‌, *கன்னடியன்‌ கால்வாய்‌' என்று 
பெயர்‌. இஃது, ஒரு பழைமை வாய்ந்த கால்வாய்‌. இதன்‌ பிறப்புப்‌ 
பற்றிப்‌ பழங்கதை ஒன்று வழங்கப்‌ பெறுகின்றது! வேலூர்‌ 


42 பொருநை வளம்‌ 


என்னும்‌ இடத்தில்‌ தீராத நோய்‌ உற்ற வேந்தன்‌ ஒருவன்‌ 
இருந்தான்‌. அந்தப்‌ பிணியைக்‌ *கன்னடியன்‌' என்னும்‌ 
முனிவன்‌ ஒருவன்‌, நல்ல முறையில்‌ தீர்த்து வைத்தான்‌ ! அப்‌ 
பிணி போக்கிய மறையவனுக்கு, அரசன்‌ அளப்பரிய பெரும்‌ 
பொருளை நன்கொடையாக அளித்தான்‌. அந்த வேதியன்‌ அக்‌ 
கணக்கற்ற செல்வத்தை எடுத்துக்‌ கொண்டு, (தென்‌ பாண்டித்‌ 
திருநாடு' வந்தான்‌ ! பொதியமலை வாழும்‌ அகத்திய முனிவரிடம்‌ 
கலந்து ஆராய்ந்தான்‌! நிலைத்த ஓர்‌ அறச்செயல்‌ புரிய 
எண்ணினான்‌. தமிழ்‌ முனிவராகிய அகத்தியர்‌, அந்தத்‌ தவ 
முனிவரிடம்‌, தண்பொருநை ஆற்றிலே ஓர்‌ அணைகட்டி, வாய்க்‌ 
கால்‌ வெட்டுமாறு அறிவுரை கூறினார்‌ ! மேலும்‌, !ஒரு பசுவை 
அதன்‌ போக்கிலே விட்டு, அது போகின்ற இடங்களின்‌ வழியே 
கால்வாய்‌ வெட்ட வேண்டும்‌; அப்‌ ப௬ு எங்கே களைப்பாறிப்‌ 
படுத்துக்‌ கொள்ளுகின்றதோ, அங்கெல்லாம்‌ குளங்கள்‌ 
தோண்ட வேண்டும்‌' என்று வழி முறைகள்‌ கூறினார்‌. அவ்வாறே 
வந்த பசு, *(மேலச்‌ செவல்‌' என்னும்‌ ஊர்‌ வந்ததும்‌, தரையில்‌ 
படுத்து இருந்ததாம்‌; பின்னர்‌ அங்கே அது காணாமல்‌ 
போயிற்றாம்‌! எனவே, அக்குளம்‌ (காணாமல்‌ ஆன பேரி' 
[பேர்‌--ஏரி (குளம்‌) -பேரேரி--பேரி] என்று பெயர்‌ பெற்ற 
தாம்‌) பின்னர்‌ அப்‌ பெயர்‌ மருவி, 'காடவராயப்‌ பேரி! என்று 
வழங்கப்‌ பெற்றது! இப்பொழுது அதுவும்‌ மாறி, *காடாப்பேரி! 
என்று வழங்கப்‌ பெறுகின்றது! இதற்குப்‌ பின்னரும்‌ ௮க்‌ 
*கன்னடியன்‌ கால்‌' பாசனத்தால்‌, (கோபால்‌ சழுத்திரம்‌' என்னும்‌ 
ஊரைச்‌ சுற்றி எழுகுளங்கள்‌ நீர்‌ நிரம்புகின்றன; நானிலம்‌ 
வியக்க நன்செய்‌ வளம்‌ ;நல்குகின்றன. இந்தக்‌ கன்னடியன்‌ 
கால்வாய்‌' நீர்ப்‌ பாசனத்தின்‌ கடைசியிடமே, அழகிய (கோபால 
சமுத்திரக்‌! குளங்கள்‌ எனலாம்‌! பசுவீன்‌ பால்‌ உண்டவர்‌ 
உடலுக்கு எத்தகைய கலப்புச்‌ சத்து உணவின்‌ பயனைத்‌ தரு 
கின்றதோ, அத்தகைய நலங்களை இக்‌ குளங்களின்‌ நீர்‌, 
பருகுவோர்க்குக்‌ கொடுக்கின்றது ! இவ்வாறு, நீர்‌ வளத்தின்‌ 
நெடும்‌ பயன்‌ கண்டவர்கள்‌, கோ (பசு)வின்‌ பால (பாலின்‌ 
தன்மை வாய்ந்த) சமுத்திரம்‌ (பெருங்கடல்‌ போன்ற குளங்கள்‌) 
சூழ்ந்த ஊர்‌ என்ற பொருளிலே அந்த ஊர்‌ பெயர்‌ பெற்றது 
என்பர்‌. வேறு சிலர்‌, நாயக்க மன்னர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌, 


அணைகளும்‌ துணை ஆறுகளும்‌ 43 


கோபால நாயக்கன்‌ பெயரால்‌, அந்த ஊரைக்‌, (கோபால்‌ 
சமுத்திரம்‌' என்று கூறினர்‌ என்பர்‌ ! இவ்வாறு (கன்னட வேதியர்‌” 
ஆக்கிய இந்த அணையும்‌, கால்வாயும்‌, குளங்களும்‌ கி.பி. 14ஆம்‌ 
நூற்றாண்டுக்கும்‌ 16ஆம்‌ நூற்றாண்டுக்கும்‌ இடைப்பட்ட 
நூற்றாண்டுகளின்‌ காலத்தனவாக இருக்கலாம்‌ என்று பெருந்‌ தவ 
மேலோர்‌ *கால்டுவெல்‌' அவர்கள்‌ கருதியுள்ளார்கள்‌. இந்தக்‌ 
கன்னடியன்‌ கால்வாய்‌, *பொருநை' ஆற்றைப்‌ போலவே: 


புகழும்‌ சிறப்பும்‌ பெற்று விளங்குகின்றது ! 
(11) அரியநாயக புரம்‌ அணை: 


நாயக்க மன்னர்களின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ சிறந்து 
விளங்கிய தானைத்‌ தளவாய்‌, (அரிய நாயகர்‌' ஆவார்‌! அவர்‌ 
பெயரால்‌ எழுந்த ஓர்‌ ஊர்‌, பொருநை யாற்றின்‌ இடக்கரை 
யிலே உள்ளது! அந்த 'அரிய நாயக புரம்‌' என்னும்‌ அழகிய 
சிற்றூரின்‌ அண்மையில்‌, இந்த அணை கட்டப்பட்டுள்ளது. 
இந்தக்‌ கலிங்கல்‌ அணை கட்டப்பட்ட காலம்‌ கி.பி, 1877... 
ஆற்றுக்கு வடக்கே (கோடகன்‌ கால்வாய்‌; இந்த அணை 
யிலிருந்து பாய்கின்றது. இது, பழைய அணைகளின்‌ வரிசையில்‌ 
நான்காவது இடத்தைப்‌ பெறுகின்றது. 


(1) பரவர்‌ அணை: | 


இம்‌ மாவட்டத்தின்‌ நடுவே, (திருநெல்வேலி வட்டம்‌' அமைந்‌ 
துள்ளது! இவ்‌ வட்டத்தினுள்‌, தாமிரவருணி ஆற்றின்‌ இடக்‌ 
கரையிலே (பழவூர்‌! என்னும்‌ பழைய ஊர்‌ ஒன்று உள்ளது. 
இதன்‌ பக்கத்தில்‌ இந்த ஆற்றின்‌ குறுக்கே கட்டப்பெற்றுள்ள” 
தால்‌, இதனைப்‌ பழவூர்‌ அணைக்கட்டு” என்று பகர்வர்‌, இங்கிரு நீது: 
ஆற்றின்‌ வலப்புறக்‌ கரையை ஒட்டி 489:8 கி. மீ. நீளத்தில்‌ 
பாளையன்‌ கால்வாய்‌! என்ற பெயரிலே, ஒரு வாய்கால்‌ செல்லு 
கின்றது. இந்தக்‌ கால்வாயோடு (தருவை! என்னும்‌ ஊரின்‌ 
பக்கத்திலே, *பச்சையாறு' என்னும்‌ துணையாறு கலந்து. 
பொருநை ஆற்றில்வந்து சேர்கின்றது, இந்தப்‌ “பழவூர்‌ அணை” 
கட்டப்பெற்றுள்ள துண்டுக்கற்களிலே பதினொரு தமிழ்க்‌ கல்‌. 


க்க பொருநை வளம்‌ 


வெட்டுகள்‌ உள்ளன. அவை 19 ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
'தொடக்க காலத்தன என்று கணிக்கின்றனர்‌. 


(1) சுத்தமல்லி அணை : 


இது பழைய அணை வரிசையில்‌ ஆறாவது இடத்தைப்‌ பெறு 
கின்றது. சுத்தமல்லி? என்னும்‌ ஊரின்‌ பக்கத்திலே கி.பி. 
1877இல்‌ கட்டப்‌ பெற்றுள்ளது. ஆற்றின்‌ இடப்புறமே இந்த 
ஊரும இருக்கின்றது. இந்த அணையிலிருந்து, திருநெல்வேலிக்‌ 
கால்வாய்‌ புறப்படுகின்றது ! இக்‌ கால்வாய்‌ நீரே, திருநெல்‌ 
வேலிக்‌ குளங்களை நிரப்புகின்றது ழ;ழ நன்செய்‌ நில வளத்தால்‌, 
1நல்வேலி' ஆக்குகின்றது ! 


(11) மருதூர்‌ அணை: 


இதனை ஏழாவது அணை எனலாம்‌; பழைய அணைகளிலே, 
இறுதியானது எனலாம்‌. இஃது ஒழுங்கான முறையிலே கட்டப்‌ 
'பெறவில்லை! ஆதலின்‌, அடிக்கடி பழுதுபார்க்க வேண்டிய 
கட்டாயத்திற்கு உட்படுகின்றது! இந்த அணையிலிருந்து 
ஆற்றின்‌ இரு புறங்களிலும்‌ கால்வாய்கள்‌ வெட்டப்‌ பெற்‌ 
றுள்ளன; அவை கீழக்கால்‌' என்றும்‌ *மேலக்கால்‌! என்றும்‌ 
வழங்கப்‌ பெறுகின்றன; பரப்பளவு மிகுந்த பெரிய வட்டாரங்‌ 
களுக்குப்‌ பாசன வசதி வழங்குகின்றன. 


(1114) ர்சீவைருண்டம்‌ அணை : 


இதனை எட்டாவது அணை அல்லது இறுதி அணைக்கட்டு 
எனலாம்‌! இந்த அணையை, இக்‌ கால அணை' எனலாம்‌! 
மருதூர்‌ அணையின்‌ 'கீழக்கால்‌' சீவைகுண்டம்‌ வட்டாரக்‌ குளங்‌ 
களின்‌ பெரும்‌ பகுதியை நிரப்பி விடுகின்றது! 4மேலக்கால்‌! 
பாசனத்தால்‌ ஆற்றின்‌ சீவைகுண்ட வட்டாரத்‌ தென்பகுதி 
அளவற்ற பயன்பெறுகின்றது! சீவைகுண்டம்‌ அணையின்‌ 
இரு புறங்களிலிருந்து கால்வாய்கள்‌ வெட்டப்‌ பெற்றுள்ளன. 


*இிருவைகுர்தம்‌ என்பதே முன்னைய பெயர்‌, 


அணைகளும்‌ துணை ஆறுகளும்‌ 4்த 


இவற்றின்‌ வடபக்கக்‌ கால்வாய்‌ *0கொற்கை£க்‌ குளம்‌ வரை செல்லு: 
கின்றது; வரிசை யாகப்‌ பல குளங்களை நிரப்பித்தூத்துக்குடி. 
வரை பரவுகின்றது ! இதன்‌ தென்பக்கக்‌ கால்வாய்‌ ஆத்தூர்க்‌- 
குளம்‌ வரை நீளுகின்றது; பல குளங்களை நிரப்பித்‌ 'திருச்செந்‌. 
தூர்‌! வரை பரவுகின்றது ! 


இவ்வாறு, (பொருநையாறு? அணைக்கட்டுகளின்‌ வளத்‌. 
தைப்‌ பெற்றுள்ளது! அதனால்‌, பல கால்வாய்களின்‌ வழியே 
நீர்‌ சென்று எண்ணற்ற குளங்களை நிரப்புகின்றது; நன்செம்‌: 
வளத்தால்‌, நானிலம்‌ வியக்கும்‌ நலன்களை மிகுவித்துள்ளது.. 
இதனால்‌ ஆண்டு தோறும்‌ மிகுதியான விளைச்சலை இவ்‌ வட்டாரம்‌ 
பெறுகின்றது. சென்ற நூற்றாண்டிலே கி.பி. 1876-77 இலே- 
இம்‌ மாநிலம்‌ மழையின்றி வாடியதாம்‌. அந்‌ நாட்களில்கூட, 
இப்‌ பொருநை யாற்றின்‌ கால்வரத்து வட்டாரங்கள்‌ நல்ல 
விளைவினை நல்கியது என்று நல்லை மாவட்ட அரசிதழ்‌ நூல்‌'* கூறு: 
கின்றது. இதற்குப்‌ பொருநை யாற்றின்‌ இயல்பான பெருகிய: 
வளமே அடிப்படைக்‌ காரணம்‌ எனலாம்‌. பருவமழை பொழியும்‌ 
பாங்கினால்‌, பல துணையாறுகள்‌ *பொருநை” ஆற்றிலே வந்து 
இணைகின்றன. அவற்றுள்‌, மலைப்‌ பகுதிகளின்‌ உள்ளே சிறப்‌ 
பாக வந்து முண்டும்‌ ஐந்து துணை ஆறுகளைக்‌ காண்போம்‌ !' 
இனி பாபநாசத்திற்குக்‌ கீழே, பொருநையோடு வந்து 
பொருந்தும்‌ ஐந்து சிறந்த துணைச்‌ சிற்றாறுகளைப்‌ பற்றிக்‌ காண” 
லாம்‌. இவ்வாறு, ஏறத்தாழ பத்து சிற்றாறுகளின்‌ துணை பெற்று 
வரும்‌ ஒரு பேராறு, ஒரு மாவட்டத்தில்‌ மட்டுமே பாய்கின்ற 
சிறப்பு வேறு எந்த மாவட்டத்திற்குமே வாய்க்கவில்லை என: 
லாம்‌ ! 


மணிழுத்தாறு : 
தண்பொருநதை ஆற்றின்‌ சமவெளிப்‌ பகுதியில்‌ வந்து: 
முதன்‌ முதலில்‌ கலக்கும்‌ முக்கியமான துணையாறு, இம்‌ மணி 


* ][உ078 01124 (82010669: 1118] ரரியா6 1... 
நர. நு. ௩. 216; 105: 1917, . 1826. 169. 


30 பொருநை வளம்‌ 


முத்தாறு' என்பதே ஆகும்‌. இந்த ஆற்றின்‌ நீர்‌ மணி! போன்றும்‌ 
*முத்து' ப்‌ போன்றும்‌ விளங்குவதால்‌ இப்‌ பெயர்‌ பெற்றது 
போலும்‌! இந்த ஆறு மேற்குத்‌ தொடர்ச்சி மலையில்‌ செங்கல்‌ 
தேரி' என்னுமிடத்தில்‌ தோன்றுகின்‌ றது; கல்லிடைக்‌ குறிச்சிக்கு 
மேற்கே மூன்று கி, மீ. தூரத்திலே; *பொருநை' ஆற்றில்‌ 
வந்து சேருகின்றது. இவ்வாறு, *பொருநை'யில்‌ வந்து 
பொருந்தும்‌ முன்னர்‌, (வரட்டாறு”, குசன்மதி யாறு". என்னும்‌ 
சிற்றாறுகளின்‌ நீரையும்‌ பெற்று வருகின்றது. மலைப்‌ பகுதி 
விலேயே மணிமுத்தாற்றின்‌ குறுக்கே சிங்கம்‌ பட்டி என்னும்‌ 
சிற்றூரின்‌ பக்கத்திலே கி.பி, 1957 இலே 9511 மி, ௧, அடி 
கொள்ளவிலே இரு சிறந்த அணை கட்டப்பெற்றுள்ளது. அந்த 
அணையில்‌ தேங்கும்‌ நீர்‌, இம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள எண்ணற்ற 
ஏரி குளங்களை தநிரப்புகின்றது. அதன்‌ பெயர்‌ மணிமுத்தாறு 
நீர்த்தேக்கம்‌' அணைக்கட்டு என்பதாம்‌. 


கோரை யாறு: 


அம்பை வட்டத்தின்‌ தென்‌ பகுதியில்‌ அமைந்துள்ள 
பொதிகையின்‌ தாழ்ந்த மலைப்பகுதிகளிலே *கோரையாறு! 
என்னும்‌ சிற்றாறு தோன்றுகின்றது. கல்லிடைக்‌ குறிச்சிக்குக்‌ 
கிழக்கே வெள்ளங்குழி என்னும்‌ இடத்திலே கன்னடியன்‌ கால்‌ 
வாயில்‌ வந்து கலக்கின்றது; எஞ்சிய நீர்‌ பொருநையிலே புக 
லடைகின்றது। 


வராக நதி: 

'கடையம்‌--பெரும்பத்து' என்னும்‌ ஊரின்‌ பக்கத்திலே 
உள்ள (குளிராட்டி' என்னும்‌ மலையில்‌ *சம்புநதி' தோன்றுகின்‌ 
றது) *இராமநதி'யோடு இணைகின்றது; இந்த ஆறுகளின்‌ 
குறுக்கே அங்கங்கே சிறுசிறு அணைகள்‌ கட்டப்‌ பெற்றுள்ளன. 
*(கடனாநதி' அல்லது 'கருணை ஆறு' என்னும்‌ ஒரு சிற்றாறு (சிவ 
சயிலம்‌' மலையிலே தோன்றுகின்றது ; 'பாப்பாங்குளம்‌' என்னும்‌ 
ஊரின்‌ தென்‌ பக்கத்திலே வந்து 'வராக நதி'யோடு சேர்‌ ந்து 
விடுகின்றது; பின்னர்த்‌ திருப்படை மருதூர்‌, அருகே 
*பொருநை'யோடு இரண்டறக்‌ கலந்து விடுகின்றது | ஆற்றின்‌ 


அணைகளும்‌ துணை ஆறுகளும்‌ 47 


தென்‌ கரையில்‌ திருப்புடை மருதூர்‌. வடகரையில்‌ (நம்பன்‌ 
தட்டை' என்னும்‌ சிற்றூர்‌ உள்ளது. இதன்‌ கிழக்கே (உள்‌ 
ளாறு” என்னும்‌ சிற்றோடை 'பொருநை'யுடன்‌ கலக்கின்றது. 
எனவே இதன்‌ அருகே அமைந்துள்ள ஊரை £ருக்கூடல்‌' என்‌ 
கின்றனர்‌! இந்த இடம்‌ புனித நீராடும்‌ இடமாகக்‌ கருதப்‌ 
பெறுகின்றது ! 


பச்சையாறு : 


இந்த ஆறு (களக்காடு' என்னும்‌ ஊரின்‌ பக்கத்திலே 
உள்ள (9வெள்ளிமலை'யின்‌ வடகிழக்குச்‌ சரிவுகளில்‌ தோன்று 
கின்றது; (கருமாண்டி அம்மன்‌ கால்வாய்‌' நீரையும்‌ பெறுகின்‌ 
றது; நான்கு கேரி வட்டத்தின்‌ வடமேல்‌ பகுதியை வளப்‌ 
படுத்துகின்றது; இறுதியிலே, பழவூர்‌ அணையிலிருந்து பாய்ந்து 
வரும்‌ 1பாளையங்‌ கால்வாய்‌'ப்‌ பததியைச்‌ செழிப்பூட்டும்‌ வகை 
யிலே தருவை" என்னும்‌ ஊரின்‌ பக்கத்திலே வந்து, *தண்‌ 
பொருநை' ஆற்றிலே கலந்துவிடுகின்றது. | 


சிற்றுறு: _, 

குற்றால மலையிலே தோன்றுகின்றது; தென்காசி திருநெல்‌ 
வேலி வட்டங்களை வளம்‌ ஊட்டுகின்றது. இதனை வடமொழி 
யாளர்‌ 'சித்திரா நநி' என்றும்‌ 'சித்தாறு' என்றும்‌ செப்புவர்‌. கழுகு 
மலை'ப்பகுதியிிலே தோன்றும்‌ 'உப்போடை' என்னும்‌ 
கோதண்டராம நதி', *கயத்தாறு' என்னும்‌ பெயரோடு 
(கங்கை கொண்டான்‌! என்னும்‌ இடத்தில *சிற்றாற்‌'றில்‌ 
வந்து சேர்ந்துவிடுகின்றது; கடைசியில்‌ *சீவலப்பேரி' என்னும்‌ 
இடத்தில்‌ பொருநை யாற்றில்‌ வந்து, *ருற்றுலச்‌ சிற்றாறு” 
பொருந்துகின்றது! இந்த இடம்‌ பழைய நாளில்‌ முக்கூடல்‌” 
என்று பெயர்‌ பெற்றிருந்தது) இவ்வூரை அடிப்படையாகக்‌ 
கொண்டே முக்கூடல்‌ பள்ளு” என்னும்‌ சிற்றிலக்கியம்‌ எழுந்‌ 
துள்ளது பொருநையாறறிலை சிற்றாறு, உப்போடை 
யோடு கூடுவதால்‌ 'ழுக்உடல்‌' என்று பெயர்‌ பெற்றது 
என்பர்‌ ! 


48 பொருநை வளம்‌ 


இம்‌ மாவட்டத்திலே, இத்‌ 1(தண்பொருநைப்‌ பேராறு” 
மட்டுமின்‌ றி, வேறுசில சிற்றாறுகளும்‌ வளம்‌ ஊட்டுகின்றன. 
அவற்றுள்‌ சிலவற்றை இங்கே காண்போம்‌ : 


நம்பியாறு : 


இந்த 'நம்பியாறு', பொதிகை மலையின்‌ தென்பகுதியிலே 
உள்ள: (மகேந்திர மலை'ப்‌ பகுதிகளிலே தோன்றுகின்றது ; *மாயம்‌ 
பறம்புச்‌ சோலை'யிடங்களிலே புறப்படுகின்றது. இம்‌ மலைச்‌ 
சரிவிலே, குற்றாலத்தை நினைப்பூட்டும்‌ நம்பி கோவில்‌” உள்ளது. 
“தாமரை யாறு”, *கோம்பை யாறு போன்ற துணையாறுகளின்‌ 
நீரைப்‌ பெறுகின்றது. இந்த நம்பி யாற்றங்கரையிலே, திருக்‌ 
குறுங்குடி' என்னும்‌ திருப்பதி உள்ளது! இங்கே, திருமங்கை 
ஆழ்வார்‌ நிறைவுற்றார்‌. இந்த ஆறு, 'குட்டங்குழி! என்னும்‌ 
இடத்து அருகே கடலில்‌ வந்து விழுகின்றது. இந்த நம்பி 
யாற்றிலும்‌, இதன்‌ துணையாறுகளிலும்‌ ஆண்டு முழுவதும்‌ நீர்‌ 
்‌ நிரம்பி வருவது இல்லை! இந்த ஆறு பொருநை நாட்டின்‌ தென்‌ 
பகுதியை வளப்படுத்துகின்றது. 


வைப்பாறு : 


பொருநை நாட்டின்‌ வடபால்‌, மேற்குத்‌ தொடர்ச்சி மலை 
யிலே, வாசுதேவ நல்லூருக்கு அருகிலே, வைப்பாறு” தோன்று 
கின்றது. வறண்ட காலத்திலும்‌ *சேமிப்பு நிதி! போன்று 
'வைப்பு' ஆக இருந்து உதவுவதால்‌, இந்த ஆறு இந்தப்‌ 
பெயரைப்‌ பெற்றது போலும்‌ ! இது, வாசுதேவ நல்லூர்‌, பனை 
யூர்‌, கரிவலம்‌ வந்த நல்லூர்‌ வழியாகச்‌ சாத்தூர்‌ வரை சென்று, 
மீண்டும்‌ கோவில்பட்டி வட்டத்திலே நுழைந்து, தென்‌ கிழக்‌ 
காக ஓடி *விளாத்திகுளம்‌” கடந்து, வைப்பாறு” என்னும்‌ சிற்‌ 
ஜூரின்‌ அருகே கடலில்‌ கலந்து விடுகின்றது. இத்த ஆற்றிலே 
வெள்ளம்‌ பெருகும்‌ பொழுது, திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ 
வடபகுதியும்‌, இராமநாதபுரம்‌ மாவட்டத்தின்‌ தென்பகுதியும்‌ 
பயன்‌ அடைகின்றன. 


அணைகளும்‌ துணைஆறுகளும்‌ 40 


புனலூர்‌ ஆறு : 


மேற்குத்‌ தொடர்ச்சிமலைகளில்‌ பல இடங்களில்‌ தோன்றும்‌ 
பல சிற்றாறுகளின்‌ துணையால்‌ புனல்‌ (நீர்‌) ஆறு' பெருகித்‌ 
தோன்றுகின்றது; அச்‌ சிற்றாறுகள்‌ பெரும்பாலும்‌ தென்பாண்‌ 
டித்‌ தமிழ்‌ நாட்டிலே தோன்றுகின்றன. எனவே நீரைக்‌ 
குறிக்கும்‌ (புனல்‌' என்னும்‌ தமிழ்ப்‌ பெயர்‌ பெற்றுள்ளது ! 
அம்பா சமுத்திரம்‌ வட்டத்தில்‌ உள்ள பொதிகை மலையின்‌ சரிவு 
களிலே பொங்கும்‌ *அலையாறு', 'வெள்ளியாறு', *சின்னக்கரை 
ஆறு, சங்கிலிப்‌ பாளையம்‌ ஆறு' என்னும்‌ ஆறுகள்‌ தோன்று 
கின்றன. இவை அனைத்தும்‌ “புனலூர்‌ ஆற்றிலே! புகுந்து 
கேரள நாட்டிற்கு வளம்‌ ஊட்டுகின்றன ! 


இவை போன்றே, தென்காசி வட்டத்தில்‌ உள்ள *பெரிய 
உருட்டி மலை'யிலே தோன்றும்‌ *தீர்த்தங்கரை யாறு', செங்‌ 
கோட்டை வட்டத்தின்‌ சுவர்ணகிரி மலையில்‌ தோன்றும்‌ 
'சுவர்ணகிரி' ஆற்றுடன்‌ சேர்ந்து, புனலூர்‌ ஆற்றுக்குத்‌ துணை 
யாறு ஆகின்றது! *செந்தூரணி ஆறு', தென்காசி வட்டத்தில்‌ 
உள்ள (பரதேசி மொட்டை' என்ற மலை அருகே தோன்றி 
நாரட்டாறு, அருவி ஆறு, உமி ஆறு என்ற மூன்று சிறிய ஆறு 
களை இணைத்துக்‌ கொண்டு “புனலூர்‌ ஆற்றிலே *கலந்துவிடு 
கின்றது. எனவே, 4பொருநை தாடு' கேரள மாநிலத்திற்கும்‌ 
வளமுூட்டும்‌ புனல்‌ அளித்துப்‌ புகழ்‌ பூக்கின்றது எனலாம்‌. 


நிறைவுரை : 

இவ்வாறு, திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ உயிரோட்ட 
மாக விளங்கும்‌ *பொருநை யாறு', பல துணையாறுகளாலும்‌ 
அணைக்கட்டுகளாலும்‌ சிறப்புற்று நீர்வளமும்‌ நிலவளமும்‌ 
பொழில்‌ வளமும்‌, தொழில்‌ வளமும்‌ பொங்கச்‌ செய்கின்றது! 
புண்ணியத்‌ துறைகளையும்‌, புனித நீராடும்‌ கரைகளையும்‌ திருக்‌ 
கோவில்களையும்‌, திகழ வைத்துள்ள து;/பேரூர்களையும்‌, சிற்றூர்‌ 
களையும்‌ பெற்றுள்ளது; வாணிகத்தை 'வளர்த்துள்ளது; போக்கு 
வரத்தைப்‌ பெருக்கியுள்ளது ; சான்றோர்களும்‌ தவ மாண்பினர்‌ 

பொ..--3 


9. பொருநை நாடு: அரசியல்‌ 
பொது வரலாறு 


வரலாறு : 


அறிவின்‌ ஆற்றல்‌ பெற்றவன்‌ மனிதன்‌; அதனால்‌ அவன்‌ 
எதனையும்‌ சிந்திக்கின்றான்‌; சிறந்த நெறிகள்‌ காண விரும்பு 
கின்றான்‌. அறிவியல்‌ துணைகொண்டு ஆராய்கின்றான்‌; விண்ணை 
யும்‌ மண்ணையும்‌ அளக்க விரும்புகின்றான்‌; மெய்யறிவு நெறி 
யிலே உள்ளுணர்வு பெறுகின்றான்‌; வாழ்வின்‌ உயர்வுக்கு 
வழி தேடுகின்றான்‌; சென்ற காலத்தின்‌ அருமைகளை எல்லாம்‌ 
எண்ணிப்‌ பார்க்கின்றான்‌; வருங்‌ காலத்தின்‌ நன்மை தீமை 
களைக்‌ கணக்கிட முனைகின்றான்‌. இத்‌ துறைகளில்‌ அவன்‌ 
ஆராய்ச்சி செல்லும்பொழுது, பலப்பல உண்மைகளைக்‌ காண்‌ 
கின்றான்‌. இந்த உண்மைகளைப்‌ பழங்கால மனிதன்‌ எழுதி 
வைக்க வில்லை! இன்றைய மனிதன்‌, தான்‌ கண்ட உண்மை 
களை எழுதி வெளியிடுகின்றான்‌; அவற்றிலே, பழங்கால உலக 
வாழ்வு--மக்கள்‌ வாழ்வு விளங்குகின்றன. அவையே *வரலாறு” 
ஆகின்றது! 

வரலாறு என்னும்‌ சொல்‌, *வரல்‌--ஆறு” என்னும்‌ இரு 
சொற்களின்‌ இணைப்பு எனலாம்‌. *தொடர்ந்து வரும்‌ (வரல்‌) 
ஆற்றொழுக்குப்‌ போன்ற முறைமை (ஆறு)' என்பதே அதன்‌ 
பொருளாகும்‌. இயற்கை எல்லைகளுக்கு உட்பட்ட வட்டாரத்தில்‌ 
வாழும்‌ மக்களின்‌ மொழி வழியே விளங்கும்‌ பண்பாடும்‌ நாக 
ரிகமுமே நாட்டுப்‌ பொது வரலாற்றுக்கு அடிப்படையாகும்‌. 
நிலம்‌ பற்றியும்‌, அதில்‌ வாழ்ந்த மன்னர்‌ மக்கள்‌ நிலை, வாழ்வு 
நிலை பற்றியும்‌ கால முறைப்படி வகுத்து எழுதுவதே (வரலாறு” 
ஆகும்‌. எனவே நில நூலும்‌, வரலாற்று நூலும்‌ ஒன்றை 
ஒன்று பின்னிப்‌ பிணைந்து செல்வனவாகவே அமையும்‌ ! நிலம்‌ 
இன்றேல்‌, உயிரில்லை--மக்கள்‌ இனம்‌ இல்லை--மற்றைய நாக 
ஏிகமும்‌ பண்பாடும்‌ இல்லை! அவற்றைக்‌ காட்டும்‌ வரலாறும்‌ 


த2 பொருநை வளம்‌ 


இல்லை ஆகும்‌ ! எனவே, நிலமும்‌ வரலாறும்‌ பிரித்துப்‌ பார்க்க 
இயலா தன எனலாம்‌. 


வரலாற்றுக்கே ஒரு வரலாறு உண்டு என்று சொல்லலாம்‌. 
அதுதொடக்கத்தில்‌ கற்பனைக்‌ கதைகளாகப்‌ புராண மரபுகளாக 
விளங்கியது. பின்னர்‌ அது மன்னர்களின்‌ காலப்‌ பட்டியலாய்‌-- 
போர்‌ வெற்றி தோல்வி நிகழ்ச்சிக்‌ கோப்புக்களாய்‌ விளங்‌ 
கியது. இவற்றை வரலாற்றின்‌ பின்னணிகள்‌ என்று கொள்ள 
லாம்‌! ஆதலின்‌, *உண்மை வரலாறு” என்பது, ஒரு நாட்டின்‌ 
பண்பாட்டு வளர்ச்சி--நாகரிகக்‌ கூறுகளின்‌ வளர்ச்சி நிகழ்ச்சி 
களை உணர்த்துவன வாகவே அமைய வேண்டும்‌. வரலாறு 
உணர்வதற்குக்‌ கால வரையறையும்‌ இன்றியமையாததே 
ஆகும்‌, அதனை வரலாற்று அறிஞர்‌ கிறித்துக்‌ காலத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டு கணக்கிடுவர்‌. கிறித்துவுக்கு 
முந்திய காலத்தை கி, மு. என்றும்‌, பிநதிய காலத்தை கி, பி, 
என்றும்‌ கொள்வர்‌. வரலாறு கண்ட முதல்‌ நிலம்‌ *தமிழ்‌ நாடு! 
என்பர்‌ ! ஆயினும்‌, அதன்‌ முழு வரலாறு இன்னும்‌ முறையாக 
எழுதப்பெற வேண்டும்‌! பழந்தமிழ்‌ நாட்டின்‌ தென்பகுதி 
பாண்டிய நாடு'' என்று சொல்லப்‌ பெற்றது. இன்றைய 
மதுரை, இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 
மாவட்டங்கள்‌ அதனுள்‌ அடங்கி இருந்தன. 


தென்பாண்டி நாடு: 


அந்தப்‌ பழைய பாண்டிய நாட்டின்‌ தென்‌ பகுதியே, 
*தன்‌ பாண்டி நாடு' என்று சொல்லப்‌ பெற்றது. இவ்‌ 
வட்டாரம்‌, பாண்டிய நாட்டின்‌ ஒரு பகுதியாகவே விளங்கியது. 
ஆதலின்‌, இவ்‌ வட்டாரத்தின்‌ வரலாறு என்று தனியாகக்‌ 
குறிப்பிடுவோர்‌ இல்லை! பாண்டி நாட்டின்‌ வரலாறே இதன்‌ 
வரலாறும்‌ ஆகும்‌ எனலாம்‌. ஆயினும்‌, தென்பாண்டி நாட்டுப்‌ 
பெருமைக்‌ கூறுகள்‌ சிறப்பு வாய்ந்தனவே ஆகும்‌. “தென்னாடு 
உடைய சிவனே, எந்‌ நாட்டுக்கும்‌ இறைவன்‌' என்றும்‌, 
காதலவர்க்‌(கு), 
அ௮ன்பாண்டு மீளா அருள்புரிவான்‌ நா(டு) என்றும்‌ 
தென்பாண்டி மாடே தெளி'! 


அரசியல்‌ பொது வரலா று 55 


என்றும்‌ திருவாசகம்‌ அருளிய மணிவாசகர்‌ முழங்கியுள்ளார்‌ 1 
இத்‌ தென்பாண்டி நாடே 4பொருதை நாடு! ஆகும்‌. இனி, 
இதன்‌ வளமான வரலாற்றை நோக்குவோம்‌. 


வரலாற்றுக்கு முந்திய காலம்‌ : 


விலங்கைப்‌ போல தனித்து வாழ்ந்த மனிதன்‌, கூடி வாழக்‌ 
கற்றுக்கொண்ட பின்னர்‌, பனிபடர்‌ காலம்‌, கற்காலம்‌, இரும்புக்‌ 
காலம்‌, செம்பு உலோகக்‌ காலங்களைக்‌ கடந்து, நூருயிரக்‌ 
கணக்கு ஆண்டுகள்‌ வாழ்ந்த பின்னரே, நாகரிகப்‌ படியில்‌ ஏறி 
யிருக்க வேண்டும்‌! அவற்றை அறிவது அரிதே! ஆயினும்‌, 
வாலாற்று மூலங்கள்‌ மிகப்‌ பழங்காலப்‌ பொருள்கள்‌ கண்‌ 
டெடுக்கப்‌ பெற்றுள்ளன! “தண்டபொருநை ஆற்‌'றின்‌ தென்கரை 
யில்‌ சீவைகுண்டம்‌ பக்கத்தே (ஆதிச்ச நல்லூர்‌' உள்ளது. அங்கே 
நடைபெற்ற புதைபொருள்‌ ஆராய்வு, இத்‌ தென்பாண்டி 
நாட்டின்‌ தொன்மையைத்‌ தெள்ளத்‌ தெளிவாக எடுத்துக்‌ 
காட்டுகின்றது. கி. மு. 1800 லேயே அங்கே நெல்‌ பயிரிடப்‌ 
பட்டது என்றும்‌, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும்‌ மேலை நாடு 
களுக்கும்‌ அனுப்புவதற்காக இரும்புக்‌ கருவிகள்‌ தயாரிக்கப்‌ 
பட்டன என்றும்‌ தெரிய வருகின்றது. இது போன்றே, இந்த 
ஆற்றங்கரை ஊர்களாகிய சேரன்மாதேவி, கொற்கை 
முதலிய இடங்களிலும்‌ அகழ்‌ பொருள்‌ ஆய்வுகள்‌ நடை பெற்‌ 
றுள்ளன ! அங்கே முதுமக்கள்‌ தாழிகளும்‌, உரோம நாணயங்‌ 
களும்‌ பல இடங்களில்‌ கிடைத்துள்ளன. புதைதாழிகள்‌, 
இரும்புப்‌ படைக்‌ கருவிகள்‌, விலை உயர்ந்த மணிகள்‌, பிற இடங்‌ 
களில்‌ கிடைக்காத வேறு அரிய பொருள்கள்‌ முதலியன அங்‌ 
கங்கே தோண்டி எடுக்கப்‌ பெற்றுள்ளன. வடக்கே சிந்து” 
ஆற்றங்கரையில்‌ 'ஆரப்பா', (மோகஞ்சதாரோ' அகழ்வு ஆய்வுப்‌ 
பொருள்கள்‌, தெற்கே *தண்பொருநை' ஆற்றங்கரையில்‌ 
(ஆதிச்ச நல்லூர்‌' புதைபொருள்களோடு பலவழிகளில்‌ ஒத்‌ 
துள்ளன! ஆயினும்‌, சிந்துவெளி நாகரிகத்தைவிட; *தண்‌ 
பொருநைக்கரை நாகரிகம்‌” மிகவும்‌ முந்தியது என்று வரலாற்று 
வல்லுநர்கள்‌ மதிப்பிடுகின்றனர்‌. சிந்துவெளிப்‌ பண்பாட்டின்‌ 
காலம்‌ கி. மு. 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அறிஞர்‌ 


94 பொருநை வளம்‌ 


கள்‌ கூறுகின்றனர்‌. கொற்கைத்‌ துறைமுகமும்‌, உவரி என்னும்‌ 
சிறு துறைமுகமும்‌ ஈராயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே, பல 
நாடுகளுடன்‌ கடல்‌ வாணிகத்‌ தொடர்பு கொண்டிருந்தன 
என்று தெரிகின் ரோம்‌. 


உடன்பிறந்தோராகிய சேரர்‌, சோழர்‌, பாண்டியர்‌ என்னும்‌ 
தமிழ்‌ வேந்தர்‌ மூவரும்‌, முதன்முதலில்‌ (கொற்கை'யைத்‌ தலை 
நகராகக்‌ கொண்டு ஆட்சி புரிந்தனர்‌ ; பின்னரே பிரிவு நிகழ்ந்‌ 
தது! பழைய கொற்கையையே கோநகராகக்‌ கொண்டு பாண்‌ 
டியர்‌, தமிழகத்தின்‌ தென்பகுதியை ஆள, சேரர்‌ மேற்புலத்தை 
யும்‌, சோழர்‌ வடபுலத்தையும்‌ பெற்று ஆட்சி புரிந்து வந்தனர்‌ ! 
இப்‌ பழஞ்செய்தியை முன்னரே பார்த்தோம்‌! 


வரலாற்றுக்‌ காலம்‌ ₹ 


“இலக்கியமும்‌ வரலாறும்‌ பிரிக்க முடியாத இரட்டைப்‌ 
பிறவிகள்‌ ' என்பர்‌. வரலாற்று எல்லைக்கு உட்பட்ட தமிழகத்தைப்‌ 
பல இலக்கியங்களும்‌ வெளிநாட்டார்‌ குறிப்புகளும்‌, கோவில்‌ 
களும்‌, கட்டிடங்களும்‌, கல்வெட்டுகளும்‌, செப்பேடுகளும்‌, 
நாணயங்களும்‌, புதைபொருள்களும்‌, கதைகளும்‌, தனிப்பாடல்‌ 
களும்‌ பிறவும்‌ எடுத்துக்‌ காட்டுகின்‌ றன. இவற்றை அடிப்படை 
யாகக்கொண்டு, தமிழக வரலாற்றைப்‌ பின்வருமாறு அறிஞர்கள்‌ 
வகைப்படுத்தி உள்ளனர்‌ : 


(1) சங்ககாலம்‌? கி. மு.3000 -கி, பி, 200 
(1) களப்பிரர்காலம்‌: கி.பி, 900--, பி, 400 
(111) பல்லவர்‌ காலம்‌; கி. பி, 400ஃதி, பி, 900 
(11) பிற்காலச்‌ சோழர்‌ 

காலம்‌ : கி. பி, 9002, பி, 1200 

(9) பிற்காலப்‌ 

பாண்டியர்‌ காலம்‌: கி, பி. 1200.-கி, பி, 1950 
(91) விசயநகரவேந்தர்‌ 
(நாயக்கர்‌) காலம்‌: கி, பி, 1950--கி, பி, 1750 


அரசியல்‌ பொது வரலாறு 99 


(111) ஐரோப்பியர்‌--(ஆங்‌ 
கிலர்‌) காலம்‌ 3 கி, பி, 1750--தி, பி, 1947 


(9111) தற்காலம்‌ ௨ 1947க்குப்‌ பின்னர்‌ 


இவ்வாறு, தமிழ்நாட்டு வரலாற்றை ஒருவாறு ஆராய்ந்‌ 
துள்ளனர்‌ ! இத்தென்னாட்டு வரலாறே இன்னும்‌ தெளிவு பெற 
வில்லை என்பர்‌. ஆதலின்‌, (பொருநை நாடு' ஆகிய திருநெல்‌ 
வேலி மாவட்டத்திற்கு என்று ஒரு தனி வரலாறு படைப்பது 
அரிதுதான்‌ ! ஆயினும்‌, பேரறிஞர்கள்‌ பலர்‌ ஆய்ந்து கண்டு 
(திருநெல்வேலி மாவட்ட வரலாறு படைத்துள்ளனர்‌ ! 
அவற்றின்‌ அடிப்படையிலே சில செய்திகளைச்‌ சிந்திக்கலாம்‌. 


சங்க காலழ்‌ : 

பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை ஆகிய சங்க நூற்களில்‌ 
வரும்‌ பாடல்கள்‌ பாண்டிய நாட்டையும்‌, மக்களையும்‌ மன்னரை 
யும்‌ புகழ்ந்து பாராட்டுகின்றன. பாண்டியர்‌ மீன்‌ கொடியும்‌, 
வேம்பு மாலையும்‌ அடையாளமாகப்‌ பெற்றிருந்தனர்‌ என்று 
இலக்கியங்கள்‌ இயம்புகின்றன. அந்‌ நாட்களில்‌, ஒல்லையூர்‌ 
தந்த பூதப்‌ பாண்டியன்‌, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்‌, 
தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்செழியன்‌ போன்ற 
பாண்டிய வேந்தர்‌ பெருஞ்‌£றப்போடு ஆட்சி புரிந்தனர்‌. 
மக்கள்‌, (யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌' என்ற பெருநோக்குப்‌ 
பெற்றிருந்தனர்‌. தெற்கே கன்னியாகுமரியையும்‌, வடக்கே 
வெள்ளாற்றையும்‌, கிழக்கே கடலையும்‌, மேற்கே பெருவழியை 
யும்‌, 'பாண்டி நாடு' எல்லைகளாகப்‌ பெற்றிருந்தது என்பர்‌. 
இங்கே, வடக்கே 4வைகை' ஆறும்‌, தெற்கே *தண்பொருநை' 
ஆறும்‌ தொன்றுதொட்டே வளம்படுத்தி வந்தன. வைகை 
ஆற்றங்கரையிலே மதுரையும்‌, பொருநை ஆற்றங்கரையிலை 
திருநெல்வேலியும்‌, கொற்கையும்‌ பழந்தமிழரின்‌ வளமிகுந்த நாக 
ரிகத்தையும்‌ பண்பாட்டையும்‌. பார்‌அறியச்‌ செய்தன, இங்கே 
தமிழ்‌ வளர்த்த முச்சங்கங்கள்‌ முகிழ்த்தன, தென்பாண்டி 
நாட்டின்‌ பொதிய மலையிலே, முத்தமிழ்‌ மொழியின்‌ - தந்‌ைத 
எனப்பெறும்‌ அகத்திய முனிவர்‌' வாழ்ந்தார்‌. அருந்தமிழ்‌ 


௩ 


90 பொருதை வளம்‌ 


இலக்கண நூல்‌ ஆக்கினார்‌. அப்‌ பொதிய மலையிலே கந்தம்‌ 
கமழும்‌ சந்தன மரங்கள்‌ உண்டு ; இன்பத்‌ தென்றல்‌ எழுந்து 
வீசும்‌, இதன்‌ கிழக்கே கொற்கைக்‌ கடலிலே முத்தும்‌ பவழமும்‌ 
கிடைத்தன; அவை உலக நாடுகள்‌ எங்கும்‌ கடல்‌ வணிகப்‌ 
பொருள்களாக உலவின; நாட்டு மக்களிடத்திலே அறம்‌ 
சிறந்து ஓங்கியது. ர] 

முதல்‌ சங்கம்‌, இடைச்‌ சங்கம்‌, கடைச்‌ சங்கம்‌ ஆகிய 
நீண்டகால வரலாற்றைப்‌ பாண்டியர்‌ பெற்றிருந்தனர்‌. கடைச்‌ 
சங்ககாலப்‌ பாண்டிய மன்னர்‌ கொடை வீரம்‌ நீதி ஆகியவற்றில்‌ 
மேம்பட்டு நின்றனர்‌. குடிமக்கள்‌ எல்லா நலன்களும்‌ எய்தி, 
இன்புற்றிருந்தனர்‌; எண்ணற்ற புலவர்‌ இன்பத்தமிழை 
ஆராய்ந்து உவந்தனர்‌. வளம்‌ அனைத்தும்‌ நிறைந்திருந்தன ; 
ஆதலின்‌, இந்‌ நாட்டிலே பசி, பிணி, பகை முதலிய தீமைகள்‌ 
இல்லை! இத்‌ தென்பாண்டி தாடு ஏறத்தாழ ஏழாயிரம்‌ சதுரக்‌ 
கல்‌ பரப்பு. அளவு பெற்றிருந்தது. இதன்‌ தென்வடல்‌ நீளம்‌ 
192 கி. மி. என்றும்‌ கீழ்மேல்‌ அகலம்‌ சுமார்‌ 96 கி. மீ. என்றும்‌ 
சொல்லுவர்‌. இஃது ஏறக்குறைய முக்கோண வடிவம்‌ வாய்ந்‌ 
திருந்தது! இந்‌ நாட்டிலே, வடிம்பலம்ப நின்ற பாண்டியன்‌, 
முதுகுடுமிப்‌ பெருவழுதி முதலிய பழம்‌ பாண்டி வேந்தர்‌ ஆட்சி 
புரிந்து, மக்களுக்கு நலம்‌ பல விளைவித்து உள்ளனர்‌. 

பிற நாட்டு நல்லறிஞர்‌ பலர்‌ பாண்டி நாட்டையும்‌ பாண்டி 
யர்களையும்‌ பாராட்டியுள்ளனர்‌. கி.பி. 50இல்‌ 4பெரிபுளூசு' என்‌ 
னும்‌ நில நூல்‌ ஆசிரியர்‌, பாண்டியர்‌ அரசியல்‌ அமைப்பினைப்‌ 
பாராட்டியுள்ளார்‌. கி.பி. 3ஆம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ நாட்டிற்கு 
வந்த *தாலமி' என்னும்‌ மேனாட்டறிஞர்‌, பாண்டியர்‌ மேம்பாட்‌ 
டினைக்‌ குறித்துள்ளார்‌. அ?சாகன்‌ கல்வெட்டுகளும்‌, 
இலங்கை *மகாவம்சம்‌' என்னும்‌ பழைய வரலாற்று நூலும்‌ 
பாண்டியர்‌ ஆட்சியைப்‌ பாராட்டுகின்றன. வடமொழியின்‌ 
பழைய நூல்களாகிய வால்மீகி இராமாயணம்‌, வியாசர்‌ 
மாபாரதம்‌, பாணினி வியாகரணம்‌ முதலியன பாண்டியர்‌ பெரு 
மைகளைப்‌ பாராட்டியுள்ளன. கடைச்சங்க காலத்‌ தமிழ்‌ மக்க 
ளின்‌ நாகரிகத்தையும்‌ பண்பாட்டையும்‌ வெளிப்படுத்தும்‌ பழந்‌ 
தமிழ்‌ இலக்கியங்களிலே, 'திருக்குறள்‌' மிகச்‌ சிறந்தது என 


அரசியல்‌ பொது வரலாறு த்ரீ 


லாம்‌! - அதன்‌ வளங்கள்‌ அனைத்தும்‌ பொருநை நாட்டு மக்க 
ளுக்கும்‌ பொருந்தும்‌ அல்லவா?! இக்‌ கடைச்‌ சங்க காலம்‌ 
கி.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ நிறைவுற்றது என்பர்‌. 


களப்பிரர்‌ காலம்‌ ்‌ 


இக்‌ கடைச்‌ சங்க காலத்தின்‌ இறுதியிலே, /களப்பீரர்‌” 
என்னும்‌ வெளி நாட்டு அரச மரபினர்‌, தமிழ்நாட்டில்‌ நுழைந்‌ 
தனர்‌; கொடுமைகள்‌ பல புரிந்தனர்‌; தமிழர்களைத்‌ தன்னடிப்‌ 
படுத்தக்‌ கருதினர்‌; வேற்று மொழியினையும்‌ வேற்று மதத்தினை 
யும்‌ தமிழகத்தினுள்‌ திணித்தனர்‌! இக்‌ கொடுங்கோலாட்சி, 
ஏறத்தாழ முந்நூறு ஆண்டுகள்‌ தமிழகத்திலே நின்று நிலைத்‌ 
தது எனலாம்‌! இக்‌ கொடுங்கோல்‌ களப்பிரரை, 'பாண்டியன்‌ 
கடுங்கோன்‌” (கி.பி. 575--600) எதிர்த்து முறியடித்து விரட்டினான்‌. 
இத்த வெற்றிக்குப்‌ பின்னர்‌, பாண்டி வேந்தர்‌ மீண்டும்‌ 
வளர்ச்சி பெற்றனர்‌ எனலாம்‌! 


பல்லவர்‌ காலம்‌ 2 


கி.பி. ஆறாம்‌ நூற்றாண்டிலே தமிழகத்தின்‌ வடபுலத்திலே 
“பல்லவர்‌? என்னும்‌ புதிய அரச மரபினர்‌ தலையெடுத்தனர்‌) 
சோழ நாட்டைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டனர்‌. பாண்டியர்களுக்‌ 
கும்‌ பல்லவர்களுக்கும்‌ அடிக்கடி போர்‌ நடைபெற்று வந்தது! 
வெற்றியும்‌ தோல்வியும்‌ வேரூன்றியிருப்பன அல்ல அல்லவா? 
போரில்‌ வெற்றியும்‌ தோல்வியும்‌ விரவியே வந்தன! சிற்சில 
வேளை களில்‌, பல்லவர்களோடு சோழ மன்னர்களும்‌ சேர்ந்து 
கொண்டனர்‌! இதனால்‌, கி.பி. 880இல்‌. திருப்புறம்பியம்‌ என்‌ 
னும்‌ இடத்தில்‌ நடைபெற்ற பாண்டியப்‌ பல்லவப்‌ போரிலே, 
பாண்டியர்‌ தோல்வி உற்றனர்‌! இந்நாட்களிலேயே, சிவநெறி 
நாயன்மார்கள்‌' சிறப்புற்றுத்‌ திகழ்ந்தனர்‌; திருமாலிய நெறி (ஆழ்‌ 
வார்கள்‌? அன்பு நெறி பரப்பினர்‌. அந்நாளைய கல்வெட்டு 
களும்‌ செப்பேடுகளும்‌ இந்நாளைய வரலாற்றுக்‌ கருவூலங்கள்‌ 
ஆயின! அந்நாளில்‌, இசை, ஓவியம்‌, நடனம்‌, சிற்பம்‌ முதலிய 
நுண்கலைகள்‌ மேன்மை உற்றன. பக்தி இலக்கியங்கள்‌ பார்‌ 
(போற்ற வளர்ந்தன. 


68 பொருநை வளம்‌ 
பிற்காலச்‌ சோழர்‌: 


திருப்புறம்பியப்‌ போரிலே, பல்லவர்களோடு சோழர்களும்‌: 
சேர்ந்து, பாண்டிய மன்னரைத்‌ தோல்வியுறச்‌ செய்தனர்‌. ஆத 
லின்‌, (சோழன்‌--ஆதித்தன்‌” பாண்டியரிடமிருந்த சோழ 
நாட்டை மீட்டிக்‌ கொண்டான்‌! பின்னர்‌ பல்லவர்களையும்‌ 
வென்று, தொண்டை நாட்டையும்‌ கைப்பற்றிக்‌ கொண்டான்‌! 
இவன்‌ காலம்‌ முதல்‌ பிற்காலச்‌ சோழப்‌ பேரரசு பெருமித நிலை 
பெற்றது; இராசராசன்‌, இராசேந்திரன்‌, குலோத்துங்கன்‌ 
முதலிய சோழப்‌ பேரரசர்களின்‌ செல்வாக்குப்‌ (பொருநை நாடு! 
வரை பரவியிருந்தது. இங்குள்ள (கங்கை கொண்டான்‌” என்‌ 
னும்‌ ஊர்‌ இராசேந்திர சோழன்‌ ஆட்சியை நினைப்பூட்டு 
கின்றது! சேரன்மாதேவி என்னும்‌ ஊரிலே இராசராச 
சோழன்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன! அந்நாட்களில்‌ பாண்டியர்‌ 
சோழர்களுக்கு உட்பட்டே வாழ்ந்தனர்‌ எனலாம்‌! இருப்பினும்‌, 
இடையிடையே அவ்வப்‌ பொழுது பாண்டியர்‌ கிளர்ந்து எழுந்‌ 
தனர்‌; தன்னாட்சியும்‌ தனியாட்சியும்‌ பெற முனைந்தனர்‌. எனி 
னும்‌, சோழப்‌ பேரரசைப்‌ போன்று, தென்‌ பாண்டி மன்னர்கள்‌ 
புகழ்‌ பெற்றுத்‌ திகழவில்லை! இந்நாட்களிலேயே, இடைக்‌ 
காலத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ ஏற்றம்‌ உற்று இலங்கின; திரு 
முறைகள்‌ செழித்தன; சேக்கிழார்‌ திகழ்ந்தார்‌; கம்பர்‌ வாழ்ந்‌ 
தார்‌. முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌ (கி பி. 1070-1122) 
ஆட்சிக்குப்‌ பின்னர்‌, பிற்காலச்‌ சோழர்‌ மரபு மங்கிவிட்டது 
எனலாம்‌. ஆயினும்‌, அவர்கள்‌ எழுப்பிய திருக்கோவில்களும்‌ 
கல்கட்டிடங்களும்‌ என்றென்றும்‌ அழியாதனவாகக்‌ காட்சி 
யளித்து வருகின்றன! 


பிற்காலப்‌ பாண்டியர்‌ ; 

பிற்காலச்‌ சோழர்‌ காலத்திற்குப்‌ பின்னர்‌, மீண்டும்‌ பாண்‌ 
டியர்‌ ஆட்சி (கி.பி. 1190-1910) பேரொளி வீசத்‌ தொடங்கியது! 
மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ கி.பி. 1216இல்‌ இறந்தான்‌! 
அதன்‌ பின்னர்‌, பாண்டியர்‌ சோழ மன்னர்களுக்குத்‌ திறை 
செலுத்திலர்‌; தனியரசு புரியும்‌ பேரரசர்‌ ஆயினர்‌! இப்பாண்டி 
மன்னர்களிலே குறிப்பிடத்தக்கவர்‌ சிலர்‌ உண்டு. முதல்‌ சடைய 


அரசியல்‌ பொது வரலாறு தழு; 


வர்மன்‌ குலசேகர பாண்டியன்‌ (கி.பி. 1190-1218) பிற்காலப்‌ 
பாண்டியர்‌ ஆட்சியைத்‌ தோற்றுவித்தான்‌. முதல்‌ மாறவர்மன்‌ 
சுந்தர பாண்டியன்‌ (கி.பி. 1216-1298) மதுரை மாநகரிலே: 
முடிமன்னவனாக இருந்து, பாண்டி நாட்டை ஆட்சி புரிந்தான்‌. 
இவனே, பாண்டியப்‌ பேரரசை மீண்டும்‌ நிலைநாட்டிய பெருந்‌. 
தகை ஆவான்‌. இவன்‌ காலத்திலே *தென்பாண்டி நாடு! பீடும்‌ 
பெருமையும்‌ பெற்றிருந்தது. இவன்‌ பெயரால்‌ 'சுந்தரபாண்டிய 
புரம்‌' என்னும்‌ வளமிக்க ஊர்‌, இப்‌ பொருநை நாட்டிலே 
அமைந்துள்ளது. இவன்‌ கல்வெட்டுகளும்‌ மெய்க்கீர்த்திகளும்‌ 
இனிய செந்தமிழ்‌ நடையில்‌ அமைந்துள்ளன. இவன்‌ ஆட்சிக்‌. 
காலத்திலே நாடு, ஏற்றமும்‌ தோற்றமும்‌ பெற்றிருந்தது. 
முதல்‌ மாறவர்மன்‌ குலசேகர பாண்டியன்‌ (கி.பி. 1208-1911) 
(புவனேக வீரன்‌' என்றும்‌, *(கொல்லங்‌ கொண்ட பாண்டியன்‌” 
என்றும்‌ பாராட்டப்‌ பெற்றான்‌. இவன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌, 
பாண்டிய நாடு விரிவுற்று செழிப்புற்று உயர்நிலை உற்றிருந்தது? 
இத்தாலி” நாட்டு, (9வெனிச' நகரத்துப்‌ புகழ்பெற்ற அறிஞன்‌ 
மார்க்க போலோ! என்பவன்‌ பாண்டி நாடு வந்தான்‌; பல நகர்‌ 
களையும்‌ சுற்றிப்‌ பார்த்தான்‌; பாண்டியன்‌ ஆளுகையைப்‌ பெரி 
தும்‌ பாராட்டிப்‌ புகழ்ந்து தன்‌ நூலிலை எழுதினான்‌! திருநெல்‌ 
வேலி மாவட்டத்தில்‌ உள்ள சேரன்மாதேவிக்‌ கல்வெட்டு ஒன்று, 
இப்பாண்டியன்‌ மலைநாடு, சோழநாடு, இரு கொங்கு நாடுகள்‌, 
ஈழ நாடு, தொண்டை நாடு என்பவற்றை வென்றான்‌ என்று: 
கூறுகின்றது. மிகச்‌ சீரிய நிலையில்‌ இருந்த பாண்டிய அரசு, 
கி.பி. 14ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ தாழ்ந்தநிலை- 
அடையத்‌ தொடங்கிற்று! 


தென்பாண்டி நாடு; பிற்காலப்‌ பாண்டியர்‌ சிலரால்‌ பெரு. 
மித நிலை பெற்றது. கி. பி, 1162ஆம்‌ ஆண்டில்‌ குலசேகரப்‌ 
பாண்டியன்‌ முடிசூடிக்‌ கொண்டான்‌ 1! அவன்‌ தம்பி பராக்கிரம- 
பாண்டியன்‌ அரசாளும்‌ உரிமை வேண்டினான்‌! ஆ தலின்‌, பராக்‌ 
கிரம பாண்டியன்‌ மதுரையைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு ஆள); 
குலசேகரப்‌ பாண்டியன்‌ திருநெல்வேலியைத்‌ கலைநகராகக்‌ 
கொண்டு ஆண்டான்‌. இந்‌ நாளிலிருந்து, தென்பாண்டி நாடு, 
மதுரையிலிருந்து பிரிந்து தனித்து வாழத்‌ தொடங்கியது !- 


60 பொருநை வளம்‌ 


கி, பி, 1208 இல்‌ மாறவர்மன்‌ குலசேகரப்‌ பாண்டியன்‌ திருநெல்‌ 
வேலியையே தலைநகராகக்‌ கொண்டு சிறந்த முறையிலே அர 
சாண்டான்‌. அழகன்‌ பெருமாள்‌ குலசேகர பாண்டியன்‌, வீர 
பாண்டியன்‌ அல்லது திருநெல்வேலிப்‌ பாண்டியன்‌, அதிவீர 
ராம பாண்டியன்‌, வர துங்கராம பாண்டியன்‌, சீவல்லபப்‌ 
பாண்டியன்‌ முதலிய பொருநை நாட்டு மன்னர்கள்‌ திருநெல்‌ 
வேலி மாவட்டத்திலே ஆட்சிபுரிந்தனர்‌) பல ஊர்களை உண்‌ 
டாக்கினர்‌ ; பல திருக்கோவில்களை எழுப்பினர்‌ ; அறங்கள்‌ பல 
புரிந்தனர்‌; அறிவு பெருக்கினர்‌. இவர்களில்‌ அதிவீர ராம 
யாண்டியன்‌ *வெற்றி வேற்கை' *நைடதம்‌' போன்ற பல நல்ல 
தமிழ்‌ நூல்களை ஆக்கியுள்ளான்‌ ; வர துங்கராம பாண்டியனும்‌ 
தமிழில்‌ வல்லமை பெற்ற புலவனாகத்‌ திகழ்ந்து பல பத்தி 
நூல்களை ஆக்கியுள்ளான்‌. நாடாளும்‌ உரிமை குறித்து, வீர 
பாண்டியன்‌, சுந்தர பாண்டியன்‌ என்னும்‌ அண்ணன்‌ தம்பி 
ஆகிய இரு பாண்டி வேந்தர்‌ பகைமை கொண்டனர்‌ ! 


விசயநகர்‌ (நாயக்கர்‌) ஆட்சி : 


சுந்தர பாண்டியன்‌ தனக்குத்‌ துணையாக, வடநாட்டை 
ஆண்டு வந்த மகமதிய வேந்தன்‌ 'அலாவுதீன்‌ கில்சி' என்‌ 
பவன்‌ உதவியை நாடினான்‌. அவன்‌ படைத்தலைவன்‌ மாலிக்‌ 
காபூர்‌' என்பவனை, கி. பி, 1910 இல்‌ பெரும்படையுடன்‌ 
அனுப்பி வைத்தான்‌. அந்‌ நாளில்‌, மைசூர்‌ நாட்டில்‌ இருந்த 
“கொய்சளர்‌'களும்‌, ஆந்திர நாட்டில்‌ இருந்த 'காகதீயர்‌"களும்‌ 
தமிழகத்தில்‌ தங்கள்‌ ஆட்சியினை நிறுவ முனை ந்தனர்‌! இவர்கள்‌ 
தமிழகத்தில்‌ உள்ள பல கோவில்களுக்குப்‌ பல திருப்பணிகள்‌ 
செய்தனர்‌. கி. பி. 1927இல்‌ தில்லியில்‌ ஆண்ட முகமது 
துக்ளக்‌! என்பவன்‌ தனது படைத்‌ தலைவன்‌ 'சலால்‌ உதீன்‌' 
என்பவனை மதுரைக்கு அனுப்பி, அரசாளச்‌ செய்தான்‌ ! :சலால்‌ 
உதீன்‌' தில்லிப்‌ பேரரசனை மதிக்காமல்‌, மதுரையிலே *தனியரசு! 
செய்தான்‌ ! மக்களைக்‌ கொடுமைப்‌ படுத்தினான்‌ ; விரும்பாதவர்‌ 
களையும்‌ வற்புறுத்தி முகமதிய மதத்‌ திணிப்பு மேற்‌ கொண் 
டான்‌ ) கொடுங்கோல்‌ ஆட்சி புரிந்தான்‌ ! அடிமையுற்றுக்‌ 
கிடந்த பாண்டி நாட்டு மக்களும்‌, வலிமை இழந்த பாண்டிய 


அரசியல்‌ பொது வரலாறு 01 


மரபினரும்‌ பொறுக்க இயலாது துன்புற்றனர்‌. ஆதலின்‌, விசய 
நகரப்‌ பேரரசின்‌ *கம்பண்ண உடையார்‌' பெரும்‌ படை கெரண்டு 
மதுரை வந்தார்‌. முகமதியர்களை வென்றார்‌ ! இதனால்‌, மதுரை 
யில்‌ முகமதிய அரசு வீழ்ந்தது ! 

விசயநகரப்‌ பெரு வேந்தர்களில்‌ கிருட்டினதேவராயர்‌ (கி. பி. 
1509-1990) என்பவர்‌ சீரும்‌ சிறப்புமாகத்‌ தென்னாட்டை 
ஆண்டு வந்தார்‌. தமிழ்நாட்டு மூவேந்தர்‌ மரபினர்‌, விசயநகர 
வேந்தனுக்கு அடங்கியே நடந்தனர்‌! ஆயினும்‌, வீரசேகரன்‌ 
என்னும்‌ சோழ அரசன்‌, பாண்டி நாட்டின்மீது படையெடுத்து 
வந்தான்‌. இதனைப்‌ பாண்டியன்‌ சந்திர சேகரன்‌ விசயநகர 
வேந்தனிடம்‌ சென்று சொன்னான்‌. உடனே, கிருட்டினதேவ: 
ராயர்‌, தன்‌ படைத்‌ தலைவன்‌ நாகம நாயக்கனைப்‌ பெரும்‌ படை 
யுடன்‌ மதுரை சென்று, சோழனை வென்று, பாண்டியனுக்கு முடி 
சூடி வருமாறு பணித்தார்‌. அவ்வாறே நாகம நாயக்கன்‌ படை. 
யெடுத்து மதுரை வந்து சோழனை வென்றான்‌! ஆனால்‌, 
பாண்டியனுக்கு முடிசூட்டிலன்‌! தானே பாண்டிய நாட்டை 
ஆளத்தொடங்கினான்‌! இதனைக்‌ கேள்வியுற்ற பேரரசன்‌, பெரும்‌ 
சீற்றம்‌ உற்றான்‌. நாகம நாயக்கனை அடக்க அவர்‌ மகன்‌ *விசுவ 
நாத நாயக்கர்‌! முன்வந்தார்‌! அவரோடு, *தளவாய்‌ அரியநாத 
முதலியார்‌! பெரும்‌ படையோடு அனுப்பி வைக்கப்‌ பெற்றார்‌! 
அந்த இருவரும்‌ நாகம நாயக்கனை வென்றனர்‌. அது முதல்‌, 
விசயநகரப்‌ பெருவேந்தர்‌ ஆட்சி தமிழ்‌ நாட்டில்‌ நிலை பெறுவது 
ஆயிற்று ! அவரது சார்பாளர்களாகவே *நாயக்க மன்னர்கள்‌” 
பாண்டி நாட்டை ஆண்டு வந்தனர்‌. 


ரயக்கர்‌ ஆட்சியைப்‌ பாண்டி நாட்டில்‌ நிலை நாட்டிய 
பெருமை ஈதன்மாய்‌. அரியநாத (கி. பி, 1559-1600) அவர்‌ 
களையே சாரும்‌. ஆங்காங்கு ஆற்றலும்‌ வலிமையும்‌ உள்ளவர்‌ 
களை, அவர்‌, பாராட்டி ஊக்கினார்‌ ; 72 பாளையக்காரர்களை நிய 
மித்தார்‌. நாயக்கர்‌ ஆட்சியில்‌ 'பொருநை நாடு' பல வழிகளில்‌ 
பெருமை பெற்றது. கன்னியாகுமரியிலிருந்து திருச்சிக்கு 
வடக்கே வரை சாலைகள்‌ போடப்‌ பெற்றன ; காடுகளை அழித்து 
ஊர்கள்‌ ஆக்கப்பெற்றன ; வேளாண்மை; பாசன வசதிகள்‌ 
பெருக்கப்‌ பெற்றன; நாலாத்‌ திக்குகளிலும்‌ சாலைகள்‌, பெரு, 


2 பொருநை வளம்‌ 


வழிகள்‌ தோன்றின; வழிப்பறி, கொள்ளை, திருடு போன்ற 
கொடுமைகள்‌ நேராமல்‌ சிறந்த காவல்கள்‌ நிறுவப்‌ பெற்றன. 
இப்‌ பணிகள்‌ அனைத்தும்‌ பாளையக்காரர்களிடமே ஒப்புவிக்கப்‌ 
பெற்றன. ஆக்கப்‌ பணிகள்‌ பல ஆர்வமுடன்‌ இயங்கின. 
சான்றாகத்‌ .திருநல்வேலி மாநகரில்‌ தேரோடும்‌ திருவீதிகள்‌ 
போடப்பட்டன! நெல்லையப்பர்‌ கோவிலுக்குத்‌ திருமதில்‌ கட்டித்‌ 
"திருப்பணிகள்‌ செய்யப்‌ பெற்றன? கோவிலிலிருந்து பொருநை 
யாற்றங்கரை வரை குறுக்குத்‌ துறைக்கும்‌, சிந்து பூந்துறைக்கும்‌ 
சாலைகள்‌ போடப்‌ பெற்றன. இந்‌ நாட்களிலேயே, பொருநைக்‌ 
கரைப்‌ பேரூர்களில்‌ திருக்கோவில்கள்‌ கற்கட்டிடங்கள்‌ விறு 
விறுப்பாக எழுந்தன என்பர்‌ ! ) ஃ 


நாயக்கர்‌ ஆட்சியில்‌ பாண்டி நாடு எங்கணும்‌ பல இடங்‌ 
களில்‌ தெலுங்கர்‌ குடியேறினர்‌. அந்த இடங்களில்‌ ஒயாமல்‌ 
கலகங்கள்‌ நடந்தன. அவற்றை அடக்க, மதுரை நாயக்கர்‌, 
விசயநகரப்‌ பேரரசை வேண்டினர்‌. தெலுங்கு நாட்டிலிருந்து 
சேனைத்‌ தலைவர்கள்‌, கம்பளத்தார்கள்‌ அனுப்பப்‌ பெற்றனர்‌. 
இவ்வாறு, நியமிக்கப்‌ பெற்3றோர்‌, பின்னாளில்‌ சிற்றரசர்க 
எாயினர்‌. இவ்வாறே, பாண்டி நாட்டில்‌ நாயக்கர்களின்‌ 
பாளையப்‌ பட்டுகள்‌, சமீன்கள்‌ தோன்றின. இவர்கள்‌ அனை 
வருமே தளவாய்‌ அரியநாதருக்கும்‌, விசயநகரப்‌ பேரரசுக்கும்‌ 
அடங்கி, திறை செலுத்தி வந்தனர்‌. இவ்வாறு தோன்றிய 
பாளையங்களில்‌--எட்டையபுரம்‌, பாஞ்சாலங்குறிச்சி முதலி 
வற்றை இயம்பலாம்‌) சமீன்களில்‌--சேத்தூர்‌, சிவகிரி, நெற்‌ 
கட்டுஞ்‌ செவ்வல்‌, வடகரை, ஊற்றுமலை முதலியவற்றைக்‌ குறிப்‌ 
யிடலாம்‌. 
வா (தக்கர்‌ ஆட்சியிலே, சிறந்த புகழ்‌ பெற்றிருந்தவர்கள்‌ 
சிலர்‌ உண்டு. அவர்களில்‌, திருமலை நாயக்கர்‌ (கி. பி. 1629-1659), 
இராணி மங்கம்மாள்‌ (கி. பி. 1689-1708) முதலியவர்களைப்‌ பெரு 
மிதத்தோடு குறிப்பிடலாம்‌. திருநல்வேலி மாவட்டத்திலே 
மங்கம்மாள்‌ சாலை, மங்கம்மாள்‌ சத்திரம்‌ முதலிய அறக்கட்டளை 
களை இன்றும்‌ கேள்விப்படுகின்றோம்‌ ! நாயக்க மன்னர்களின்‌ 
ஆட்சிக்‌ காலங்களில்‌, வடபுலத்‌ தெலுங்கு வீரர்கள்‌ மட்டும்‌ அல்‌ 
லாமல்‌, மறையவர்‌ (வேதியர்‌) குடும்பங்களும்‌ பொருநைக்கரை 


அரசியல்‌ பொது வரலாறு 68 


ஊர்களிலே பலவகைச்‌ சலுகைகளோடு குடியேற்றம்‌ செய்யப்‌ 
பெற்றனர்‌ ! 3 


ஐரோப்பியர்‌ (ஆங்கிலர்‌) காலம்‌ : 


பாண்டி நாட்டிலே நாயக்கர்‌ ஆட்சி நடைபெற்றுக்‌ கொண்‌ 
டிருந்தபொழுதே, ஐரோப்பியர்கள்‌ தென்னாட்டில்‌ நுழைந்தனர்‌. 
வந்த வெள்ளையர்‌ சிறிது சிறிதாக வலுப்பெற முனைந்தனர்‌. 
மேலைக்‌ கடற்கரையில்‌ உள்ள கள்ளிக்‌ கோட்டையில்‌ கி. பி. 
1498 இல்‌ *வாசுகோடகாமா' வந்து இறங்கினார்‌ ; தொடர்ந்து 
தென்‌ தமிழ்நாடு வந்தார்‌ ; பின்னர்‌, போர்த்துக்கீசியர்‌ கீழ்க்‌ 
கடற்கரைப்‌ பகுதியைக்‌ கைப்பற்றினர்‌ ! பரதவர்கள்‌ அனைவரும்‌ 
கிறித்தவர்‌ ஆயினர்‌. அவர்களுக்குப்‌ பின்னர்‌ தச்சுக்காரர்‌ 
(டயஸ்‌) வந்தனர்‌. இருவரும்‌ தமிழகத்திலே போட்டியிட்டனர்‌; 
போர்‌ தொடங்கினர்‌. போரில்‌ தச்சுக்காரர்‌ வென்றனர்‌ ; 
போர்த்துகீசியரிடமிருந்து *தூத்துக்குடி' துறைமுகத்தைக்‌ கைப்‌ 
பற்றிக்‌ கொண்டனர்‌. கி, பி. 1606 இல்‌ மதுரையை ஆண்ட 
கிருட்டினப்ப நாயக்கர்‌, கிறித்தவசமயத்தைத்‌ தமிழ்‌ நாட்டிலே 
பரப்ப, ராபர்ட்‌-டி-நொபிலி' (தத்துவ போதகர்‌) அவர்களுக்கு 
உரிமை அளித்தார்‌! இதனால்‌, கிறித்தவம்‌ நன்கு வளர்ச்சி 
பெற்றது. 

பின்னர்‌ ஒரு சமயம்‌, முகமதியர்‌ வழிவந்த “ஆர்க்காட்டு 
நவாபு' தமிழகத்தைக்‌ கைப்பற்றினார்‌ ; தமிழகத்துப்‌ பாளையங்க 
ளிடமும்‌ சமீன்களிடமும்‌ திறைப்‌ பொருள்‌ பெற்றார்‌ ! ஆர்க்‌ 
காட்டு நவாபு வருவாய்க்கு மிகுதியாகவே செலவு செய்யும்‌ 
இயல்பினராய்‌ வாழ்ந்தார்‌. ஆதலின்‌, அந்‌ நாளில்‌ தமிழகத்தில்‌ 
வந்து வாணிகம்‌ புரிந்த வெள்ளை ஐரோப்பியர்சளிடம்‌-சிறப்பாக 
ஆங்கிலர்களிடம்‌ கடன்‌ பட்டார்‌ ! சிக்கலான ஒரு நேரத்திலே, 
வெள்ளையர்கள்‌ நவாபு மன்னனிடம்‌ கடன்‌ தொகையினைத்‌ 
திருப்பித்தர வற்புறுத்தினர்‌ ! எனவே, *நவாபு' வெள்ளையர்‌ 
களுக்குப்‌ பாளையக்காரர்களிடமும்‌; சமீன்தார்களிடமும்‌ திறைப்‌ 
பொருள்‌ பெறும்‌ உரிமையினையும்‌, வரிவகுலிக்கும்‌ உரிமையினை 
யும்‌ ஒப்படைத்துவிட்டார்‌! ஆர்க்காட்டு நவாபு மன்னரின்‌ ஆற்ற 
லின்மையைப்‌ பாளையக்காரர்களும்‌ சமீன்‌ தார்களும்‌ நன்கு 


64 பொருநை வளம்‌ 


புரிந்து கொண்டனர்‌. ஆதலின்‌, எவருக்குமே திறைம்‌: 
பொருளோ வரிப்பணமோ கட்டுவதற்குத்‌ தென்னாட்டுப்‌ 
பாளையர்களும்‌ சமீனர்களும்‌ மனமில்லாதவர்‌ ஆயினர்‌! 
இதனால்‌, இவர்களை எதிர்த்துப்‌ போரிட வேண்டிய நிலை, 
வெள்ளையர்களுக்கு ஏற்பட்டு விட்டது! 


பாளையர்கள்‌ பாண்டி நாட்டின்‌ கிழக்குக்‌ கரை ஒரமுள்ள: 
தச்சுக்காரர்களின்‌ உதவியைப்‌ பெற்று ஆங்கிலர்களை எதிர்த்‌ 
தனர்‌. சமீனர்கள்‌ பிரெஞ்சுக்காரர்களின்‌ உதவியைப்‌ பெற்று 
ஆங்கிலர்களை எதிர்த்தனர்‌. இவ்வாறு வெள்ளை ஆங்கிலர்களை: 
எதிர்த்தவர்களில்‌, *புலித்தேவன்‌' என்பவன்‌ சிறந்த வீரன்‌ 
ஆனான்‌. இவன்‌ ஆர்க்காட்டு நவாபு ஆட்சியில்‌ அடங்கி இருந்‌ 
தான்‌) ஆனால்‌ ஆங்கிலர்‌ ஆட்சியை அடியோடு வெறுத்தான்‌ ! 
இவன்‌ சமீன்‌, வாசுதேவ நல்லூர்ப்‌ பக்கம்‌ உள்ள *நெற்கட்டும்‌ 
செவ்வல்‌' என்பதே ஆகும்‌. அவ்வூர்‌, பொருநை நாட்டில்‌ 
சங்கரன்கோவில்‌ வட்டத்தில்‌ உள்ள மலைச்சாரலில்‌ அமைந்‌ 
துள்ளது. புலித்தேவன்‌ “களக்காடு என்னும்‌ இடத்திலே 
ஆங்கிலேயர்களைப்‌ பலமாக எதிர்த்தான்‌ ! 


(வீரபாண்டியக்‌ கட்டபொம்மன்‌”, பாளையக்காரர்களின்‌ 
தலைவன்‌ ஆனான்‌ ! பாளையர்களில்‌ பலர்‌, கட்டபொம்மனின்‌ 
கட்டளைக்கு உட்பட்டனர்‌. சிலர்‌, வெள்ளையர்களோடு சேர்ந்து 
கொண்டு, கட்ட பொம்மனைக்‌ காட்டிக்‌ கொடுத்தனர்‌! 
ஆயினும்‌, வீரபாண்டியக்‌ கட்டபொம்மன்‌ வெள்ளையர்களை 
வீரத்தோடு எதிர்த்துவந்தான்‌. ஆயினும்‌, ஆங்கிலேயர்‌ 
சூழ்ச்சி செய்து, *கட்டபொம்ம'னையும்‌, அவன்‌ தம்பி (ஊமைத்‌ 
துரை'யையும்‌ தூக்கிலிட்டுக்‌ கொன்றனர்‌ ! பொருநை நாடு முழு 
வதுமே ஆங்கிலேயர்களூக்கு உரிமையாயிற்று ! தமக்கு உறு 
துணை புரிந்த எட்டையபுரம்‌!) “புதுக்கோட்டை! சமீன்களுக்கு 
ஆங்கிலர்‌ பல சலுகைகளையும்‌ உரிமைகளையும்‌ வழங்கினர்‌. இவ்‌ 
வாறே தென்பாண்டி நாடு மட்டுமோ தீந்தமிழ்‌ நாடு மட்டுமோ 
இல்லாமல்‌, ஆங்கிலர்‌ ஏறத்தாழ *இந்தியப்‌ பெருநிலம்‌” முழு 
வதையுமே தம்வயப்படுத்திக்‌ கொண்டனர்‌! இந்தியாவின்‌ சிற்‌ 
சில இடங்களில்‌ பிரெஞ்சுக்காராகளும்‌ உரிமை பெற்றிருந்தனர்‌! 


ஜ்‌ ௮ 30] 40 டப 
ன்‌ அபி பலைக லட்‌ கர | 2 
ன சட 


ட்‌  ஆத்ண்தத வகாறு 4 பத 
ட (கி.பி. 1801 கனி 1947 வரை, இப்‌ பொருநை லு 
ஆங்கிலேயர்களாலேயே ஆளப்‌.பெ ற்றது!)கிடடி.01858 சிப்பாய்க்‌ 
கலகத்திற்கு இப்பால்‌, 'ஆங்கில்‌, வணிகர்‌ குழு'விடம்‌: இருந்த 
ஆட்சி, ஆங்கில அரசிடமே அடை க்பலிம்‌ பெமிற்றுட்‌ ஏறத்தாழ 
இந்த ஒன்றரை நூற்றாண்டுக்‌ காலத்தில்‌ இவ்‌ வட்டாரத்தில்‌ 
நடந்த நிகழ்ச்சிகள்‌ பலப்பல எனலாம்‌, ஆயினும்‌ அவற்றை 
இங்கே சுருக்கமாகக்‌ காணலாம்‌ : 2 

ஆங்கிலேயர்‌ உலகின்‌ பல நாடுகளை ஆண்டனர்‌; 
இந்தியப்‌ பெருநிலத்தையும்‌ ஆட்சி புரிந்தனர்‌! அம்‌ முறை 
யிலே, திருநெல்வேலி மாவட்டத்திலும்‌ அவர்கள்‌ ஆட்சி 
அமைந்திருந்தது. இதனால்‌, கிறித்தவ மதம்‌ பேராதரவு பெற்று 
விளங்கியது, கிறித்தவக்‌ கல்வி நிலையங்களின்‌ வழியே ஆங்கிலக்‌ 
கல்வி முறை பெருகியது; மேனாட்டுப்‌ பழக்க வழக்கங்களைப்‌ பின்‌ 
பற்ற வேண்டும்‌ என்னும்‌ மன நிலை மக்களிடையே தோன்றியது! 
பாளையங்கோட்டை மாநகர்‌ வளர்ச்சி யடைந்தது. கடலோரப்‌ 
பகுதி ஊர்களில்‌ கிறித்தவம்‌ விரைந்து பரவியது. இருப்புப்‌ 
பாதைகள்‌ போடப்‌ பெற்றன. இதன்‌ விளைவாக வாணிகம்‌ 
பெருகியது. காயல்பட்டினம்‌, கொற்கை, குலசேகரப்பட்டினம்‌, 
உவரி முதலிய சிறு துறைமுக நகர்கள்‌ செல்வாக்கு இழந்தன. 
இவற்றிற்குப்‌ பதிலாகத்‌ 'நூத்துக்குடித்துறைமுகம்‌' பெரும்‌ வளர்ச்சி 
பெற்றது! இம்‌ மாவட்டத்தில்‌ விளை ந்த பஞ்சு இங்கிலாந்துக்கு 
ஏற்றுமதி செய்யப்‌ பெற்றது. பின்னரே இம்‌ மாவட்டத்தில்‌ 
பஞ்சாலைகள்‌ எழுந்தன. பாபநாசத்தில்‌ மின்சார நிலையம்‌ 
அமைக்கப்‌ பெற்றது. நிலங்களைத்‌ தரம்‌ பிரித்து, வரி விதித்‌ 
தனர்‌. நாட்டு மருத்துவம்‌ ஆதரவு இழத்தது; ஆங்கில 
மருத்துவ முறை நாடெங்கும்‌ பரவியது. 'குற்றாுல்‌ அருவி' உடல்‌ 
நலம்‌ பேணவல்லது என்ற கருத்தை ஆங்கிலேயர்‌ பரப்பினர்‌ ! 
மக்கள்‌ தொகை பெருகியது. மக்கள்‌ சிற்றூர்களை விட்டுவிட்டு 
தகரங்களில்‌ குடியேறினர்‌. சென்ற நூற்றாண்டில்‌ திருநெல்‌ 
வேலியில்‌ ஆட்சி புரித்த மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ (கலைக்டர்‌) 
களில்‌, ஆர்‌. கே. பக்கின்‌! என்னும்‌ ஆங்கிலேயர்‌ சாலச்‌ சிறத்த 


பொ. 


66 பொருநை வளம்‌ 


வராக மதிக்கப்‌ பெற்றார்‌. அவர்‌ இவ்‌ வட்டாரத்திற்குப்‌ புரிந்த 
நன்மைகள்‌ அளவில ஆகும்‌. னை 24 பதத ப 


அவர்‌ பணிபற்றிப்‌ பேராசிரியர்‌ சேதுப்பிள்ளை அவர்கள்‌ 
பின்வருமாறு கூறியுள்ளார்‌: !'பக்கிள்‌, பொருநை நாட்டைத்‌ 
தம்‌ தாய்‌ நாடாகவே கருதினார்‌. குடிகளின்‌ நலத்தை இடை 
யருது நாடிய இந்நல்லார்‌, பொருநை ஆற்றைப்‌ பிறப்பித்து, 
ஊற்றம்‌ அளிக்கும்‌ பொதிய மலைத்‌ தொடரில்‌ அமைந்த நெடிய 
சோலைகளைப்‌ பாதுகாத்தார்‌; நீர்ப்பாசன வாதிகளைப்‌ பெருக்‌ 
கினார்‌; தாது (1876-77) பஞ்சத்தால்‌ வாடிய மக்களுக்குத்‌ தனி 
வாழ்வு அளித்தார்‌. இவர்‌ பெயரால்‌ அமைந்த 'பககிள்‌ கால்‌ 
வாய்‌! பொருநை நாட்டில்‌ உள்ளது.!' ஆங்கிலேயர்‌, நம்‌ 
நாட்டுச்‌ செல்வங்கள்‌ பலவற்றைக்‌ கவர்ந்து சென்றனர்‌; மக்கள்‌ 
உரிமைகளைப்‌ பறித்தனர்‌; நம்மை அவர்களது ஆட்சியின்கீழ்‌ 
வைத்திருந்தனர்‌. உண்மையே! 


ஆயினும்‌, பலவழிகளில்‌ உதவியும்‌ புரிந்துள்ளனர்‌ : இப்‌ 
பொருநை நாட்டிலே தூத்துக்குடித்‌ துறைமுகத்தைப்‌ பெரிதும்‌ 
விரிவுபடுத்தினர்‌; மறைந்து கிடந்த வரலாறுகளை வெளிக்‌ 
கொணர்ந்தனர்‌; பொருநை யாற்றங்கரைகளில்‌ புதைந்து 
கிடந்த பழம்பொருள்களை அகழ்ந்து எடுத்து ஆய்வு நடத்‌ 
தினர்‌; நிறைந்த அளவுக்குக்‌ கல்வி புகட்டினர்‌; தமிழ்மொழியின்‌ 
வளத்தை அறிந்து பெருக்க முனைந்தனர்‌. இருப்பினும்‌, தன்‌ 
மான உணர்ச்சி மிக்க பொருநை நாட்டு மக்கள்‌ (உரிமைப்‌ போர்‌' 
தொடுத்தனர்‌. இந்த விடுத்லைப்‌ போராட்டத்திலே, குறிப்பிடத்‌ 
தகுந்த பொருநை நாட்டு வீரர்கள்‌ சிலர்‌ உண்டு. அவர்‌ 
களிலே, பாரதியார்‌, வ. ௨. சிதம்பரறர்‌, வாஞ்சிநாதனர்‌, வ. வே. ௬. 
ஐயர்‌ முதலியோரைச்‌ சிறப்பாகச்‌ சொல்லலாம்‌. வெள்ளையர்கள்‌ 
அடக்குமுறைகளைத்‌ தொடுத்து நடத்தினர்‌! ஆயினும்‌, 
பயனில்லை! உரிமைப்போர்‌ இந்தியப்‌ பெருநிலம்‌ எங்கணும்‌ 
பரவியது. காந்தியடிகளின்‌ அறப்போர்‌ வென்றது. ஆங்கி 
லேயர்‌ ஆட்சியிலிருந்து, இந்தியப்‌ பெருநிலம்‌, 15--8--1947 
இல்‌ விடுதலை பெற்றது! எனவே, அப்பொழுதே, இன்பத்‌ 
'தமிழ்‌நாடு'-எழிலார்ந்த (பொருநை நாடு'--அரசுஉரிமையின்‌ 
அரும்‌ பயனைத்‌ துய்க்கும்‌ நற்பேறு பெற்றது! 








0. பொருநைக்கரைப்‌ பேரூர்கள்‌ 
(திருக்கோவில்கள்‌--புண்ணியத்துறைகள்‌) 
மாவட்டம்‌ : 


பழைய பொருநை நாடு இன்றைய திருநெல்வேலி 
மாவட்டம்‌' ஆயிற்று என்று கண்டோம்‌. இது, தமிழ்நாடு, 
இன்று கொண்டுள்ள 15 மாவட்டங்களில்‌ ஒன்று, இம்‌ மாவட்‌ 
டத்தின்‌ பரப்பளவு 4407 சதுரக்‌ கல்‌! இது, தமிழ்‌ நாட்டின்‌ 
மொத்தப்‌ பரப்பளவில்‌ பன்னிரண்டில்‌ ஒரு பங்கு ஆகும்‌, இம்‌ 
மாவட்டத்தின்‌ மக்கள்‌ தொகையும்‌, தமிழகத்தின்‌ மக்கள்‌ 
தொகையிலே பன்னிரண்டில்‌ ஒரு பங்கு ஆகும்‌. இம்‌ மாவட்டத்‌ 
தில்‌ ஒன்பது வட்டங்கள்‌ உள்ளன. அவற்றுள்‌, பொருநை 
ஆறும்‌, அதன்‌ துணை ஆறுகளும்‌ பாயும்‌ வட்டங்கள்‌ ஆறு 
ஆகும்‌. பொருநை ஆறு மட்டும்‌ ஓடும்‌ வட்டங்கள்‌ நான்கு. 
இம்‌ மாவட்டத்திற்குச்‌ செல்வச்‌ செழிப்பூட்டும்‌ இப்‌ பொருநை 
ஆற்றங்கரையிலே மக்கள்‌ தொகை மிகுதியே என்பதில்‌ ஐயம்‌ 
இல்லை! அங்கங்கே அமைந்துள்ள சிற்றூர்களும்‌ பேரூர்களும்‌ 
சிறந்து திகழ்கின்றன; பொருநைக்‌ கரையிலே புண்ணீயத்‌ 
துறைகள்‌ பல உண்டு, தமிழ்‌ நாட்டின்‌ தொன்மை மதங்கள்‌ 
என்று போற்றப்‌ பெறும்‌ சிவநெறித்‌ திருக்‌ கோவில்களும்‌ திரு 
மாலியதெறித்‌ திருப்பதிகளும்‌ பல உண்டு. முன்னாளிலே, 
இத்தாட்டிலே வந்து பரப்பப்‌ பெற்ற புத்தமதம்‌, சமணமதம்‌ 
பற்றிய சீரூர்களும்‌ உண்டு; பின்னாளிலே வந்து பரவிய கிறித்‌ 
தவம்‌, முகமதியம்‌ ஆகிய நெறிகளுக்கும்‌ இங்கே இடமுண்டு! 
ஆதலின்‌, விரிந்த மனமும்‌, பரந்த உள்ளமும்‌ கொண்ட பண்‌ 
பாளர்கள்‌ நிறைந்த ஒரு மாவட்டமாக, இப்‌ பொருநை 
நாட்டைக்‌ கருதலாம்‌. இத்தகைய நன்மக்கள்‌ வாழும்‌ 
பேரூர்கள்‌, பொருநைக்‌ கரைகளிலே பொலிந்து விளங்குவதைப்‌ 
பார்க்கலாம்‌, 


பொருநைக்கரைப்‌ பேரூர்கள்‌ 09 
(1) அம்பை வட்டம்‌ £ 


பொருநை ஆறு புறப்படும்‌ முதல்‌ வட்டத்தை *அம்பா 
சமுத்திரம்‌ வட்டம்‌' என்பர்‌! இவ்‌ வட்டத்தின்‌ தெற்கு மேற்கு 
எல்லையாக (மேற்குத்‌ தொடர்ச்சி மலைகள்‌' அமைந்துள்ளன. 
இதனை; பொதிகை மலையும்‌ தென்றல்‌ காற்றும்‌ பொருநை 
யாறும்‌ அமைந்த (வளநாடு! என்பர்‌! பொருநை அன்னையின்‌ 
முதல்‌ நீர்ப்பாசன ஊட்டம்‌, இவ்வட்டத்திற்குக்‌ கிடைத்த நல்‌ 
லூழ்‌ எனலாம்‌! பச்சைப்‌ பசுமை தவழும்‌ நெல்‌ வயல்கள்‌ 
நெடுந்‌ தொலைவு காட்சி தரும்‌ இபற்கை யன்னையின்‌ எழில்‌ 
கோலத்தை இங்கே ணன மதக்‌ வாழ்ந்த பொதிகை 
மலை, அடர்ந்த காடுகள்‌, அழகு சொட்டும்‌ அருவிகள்‌, இன்ப 
நீரூற்றுகள்‌, சுனைகள்‌, ஆறுகள்‌ மலிந்த இபற்கைப்‌ பூங்காவாக, 
இவ்‌ வட்டம்‌ திகழ்கின்றது! இம்‌ மாவ -டத்தின்‌ ஆறுகள்‌, பெரும்‌ 
பாலும்‌ இந்த வட்டாரத்திலிருந்‌ 2த தோன்றுகின்றன. 
இவற்றுள்‌, ஈட இணையற்றது (பொருநை யாறு' எனலாம்‌. இதன்‌ 
துணையாறுகளான மணிமுத்தாறு, கோரையாறு, பச்சையாறு, 
கருணை (கடனா) ஆறு, வராக நதி, சம்பு நதி, இராம நதி 
என்பன, இவ்‌ வட்டத்தின்‌ மலைத்தொடர்களிலேயே தோன்று 
கின்றன. இந்த ஆறுகளின்மீது இப்பொழுது பாவநாசம்‌ 
அணை, மணிழத்தாறு அணை, கடனா அணை, இராமததி அணை 
முதலிய அணைகள்‌ கட்டப்பெற்றுள்ளன. முன்னாளிலேயே 
கட்டப்பெற்றுள்ள (1) கோடைமேல்‌ அழகியான்‌ அணை (1) நதி 
உண்ணி அணை, (1) கன்னடியன்‌ அணை, (14) அரிய நாயகிபுரம்‌ 
அணை ஆகிய தண்பொருநை ஆற்று அணைகளின்‌ கால்வாய்கள்‌, 
இந்த வட்டத்தை மிகவும்‌ செழிப்படையச்‌ செய்கின்றன. 
இங்கே இரயில்‌, நெடுஞ்சாலை போக்குவரத்து உண்டு; கம்பு, 
சோளம்‌, மிளகு போன்ற புன்செய்ப்‌ பயிர்களும்‌ உண்டு; இங்‌ 
குள்ள மலைப்‌ பகுதிகளில்‌ தேயிலைத்‌ தோட்டங்களும்‌, ஏலம்‌, 
சிங்கோனா, மரவள்ளிக்‌ கிழங்குத்‌ தோட்டங்களும்‌ உண்டு. 
இயற்கை வளமும்‌, தொழில்‌ வளமும்‌ தரும்‌ மிகுந்த வருவாயும்‌ 
ஊதியமும்‌ உண்டு, ஆதலின்‌, இந்த வட்டத்தில்‌ வாழும்‌ 
மக்கள்‌, ரெழித்த காவிரியாறு பாயும்‌ தஞ்சை மாவட்டத்து 
மக்களைப்‌ போன்‌ 3ற அறிவுக்‌ கூர்மையும்‌ கலை ஆர்வமும்‌ மிக்க 


70 பொருநை வளம்‌ 


வர்களாகக்‌ காணப்‌ பெறுகின்றனர்‌, இதனால்‌, இங்கே மக்கள்‌ 
தொகை மிகுந்த வளமான பேரூர்கள்‌ பல காணப்‌ பெறு 
கின்றன. அவற்றுள்‌ சில ஊர்களை நோக்குவோம்‌ : 


பாவநாசம்‌ 2” 


ன்ப திகை மலை'யிலே தோன்றும்‌ (பொருநை யாறு' 
மலைச்‌ சரிவுகளிலே 34 கி. மீ, வரை பாய்ந்தோடி வந்து 
இறங்கி, முதன்‌ முதலில்‌ சமநிலப்‌ பகுதிக்கு வரும்‌ இடமே, 
(பாவ நாசம்‌' எனப்படுகின்றது. இவ்வூர்‌, வட இந்தியாவில்‌ 
கங்கையாறு இமயமலையை விட்டு நிலத்தில்‌ இறங்கும்‌ முதல்‌ 
இடமாக வீளங்கும்‌ 'அரித்துவாரம்‌' என்னும்‌ அழகிய இடத்தை 
நினைவூட்டுகிறது! இதற்கு மேலே மலைமீது (பழைய பாவநாசம்‌' 
என்னும்‌ தூய இடம்‌ உள்ளது! அங்கே அகத்திய முனிவருக்கும்‌ 
அவர்‌ வழிபட்ட முருகக்‌ கடவுளுக்கும்‌ தனித்தனிக்‌ கோவில்கள்‌ 
உள்ளன. இவற்றின்‌ அருகே அகத்தியர்‌ அருவி உள்ளது; 
இங்கே கயிலைத்‌ திருமணக்கோலத்தை இறைவன்‌ அகத்தி 
யருக்குக்‌ காட்டினார்‌ என்பர்‌! ற்கும்‌ அப்பால்‌ கலியாண 
திர்த்தம்‌, பைரவ தீர்த்தம்‌ என்னும்‌ அருவிகள்‌ உள்ளன! இம்‌ 
மலைப்‌ பகுதிகளிலே, பொருநை யாற்றிலே குட்டைகளிலே 
தேங்கி நிற்கும்‌ நீர்‌, கண்ணாடிபோலத்‌ தெளிவாகவே இருக்கும்‌! 
பத்துப்‌ பதினைந்து அடி ஆழமுள்ள இடங்களிலும்‌ கூழாங்‌ 
கற்களை எண்ணலாம்‌! அவ்வளவு தெளிவாக தண்பொருநை 
நீர்‌ திகழ்கின்றது! 

'பாவநாசம்‌' மிகவும்‌ பழைமை வாய்ந்த பொருநைக்‌ கரை 
புண்ணியத்‌ துறைகளில்‌ முதன்மை வாய்ந்தது ஆகும்‌. இங்கே 
பல நூற்றாண்டுகளாகப்‌ புகழ்‌ பெற்று விளங்கும்‌ (பாவநாச ஈசுவரர்‌! 
திருக்கோவில்‌ சிறந்த வேலைப்பாடுகள்‌ கொண்டு விளங்கு 
கின்றது. இஃது அகத்தியர்‌ வழிபட்ட சிறப்பு உடையது! 

ங்கே இறைவன்‌ பெயர்‌ 'ழுக்காளலீங்கர்‌'--இறைவி பெயர்‌ 
*உலகம்மை' என்பர்‌. கோவில்‌ முன்புறம்‌ பொருநை யாறு 
விரைந்து ஓடுகின்றது! நேரே மலையிலிருந்து வருவதால்‌, 
பொருநை நீர்‌ இங்கே மிகவும்‌ தூய நீராக விளங்குகின்‌ றது; 
சான்றோர்‌ மனம்‌ போலத்‌ தெளிந்து திகழ்கின்றது! இதனால்‌, இப்‌ 


0 


பொருநைக்கரைப்‌ பேரூர்கள்‌ 71 


புண்ணியத்‌ துறையிலே நீராடுவோர்‌ பாவம்‌ நாசம்‌ ஆகப்‌ போய்‌ 
விடுகின்றது என்று நம்புகின்றனர்‌. ஆதலின்‌ இவ்வூர்‌ 'பரவ 
நாசம்‌' என்று வழங்கப்‌ பெறுகின்றது என்பர்‌. இவ்வூரைக்‌ 
குறித்துக்‌ கதைகள்‌ சொல்லுவர்‌. அண்ணன்‌ தங்கை என்று 
அறியாமலேயே திருமணம்‌ புரிந்த இருவர்‌, பாவம்‌ போக்கிய 
புனித நீர்த்துறை இஃது என்பர்‌! பெற்றோரைக்‌ கொன்ற ஒரு 
பிராமணன்‌ பாவம்‌, இங்கே நாசம்‌ ஆயிற்று என்று தலபுராணம்‌ 
சொல்லுகின்றது ! 


இங்குள்ள படிக்கட்டுகள்‌ பார்வைக்கு அழகாக விளங்கு 
கின்றன; “திருவாரூரில்‌ தேர்‌ அழகு; திருவிடை மருதூரில்‌ 
தெரு அழகு; பாவநாசத்தில்‌ படி அழகு! என்பர்‌! இங்கே 
மீன்கள்‌ துள்ளி விளையாடுகின்றன. இம்‌ மீன்களை எவரும்‌ 
பிடிக்க அஞ்சுவர்‌; இவை மிகவும்‌ புனிதம்‌ வாய்ந்தனவாகக்‌ 
கருதப்‌ பெறுகின்றன. மக்கள்‌ இம்‌ மீன்களுக்கு இரைபோடு 
கின்றனர்‌ ; இங்கே பொருநைக்‌ கரையில்‌ அடுக்கு அடுக்காக 
அமைந்த படிக்கட்டுகளைக்‌ காண்கின்றோம்‌. இலை போலக்‌ 
கருதிப்‌ படிக்கட்டுகளிலே உணவு வைத்து உண்ணுகின்றனர்‌ ! 
இங்குள்ள மரங்களிலும்‌ கோவில்‌ சுவர்களிலும்‌ குரங்குகளைச்‌ 
செழிப்பாகக்‌ காணலாம்‌. 

'பாவதாச'த்திற்கு, ஒரு கி. மீ. கிழக்கே, !விக்கிரம சிங்கபுரம்‌' 
என்னும்‌ ஊர்‌ உள்ளது. இவ்வூர்‌ விக்கிரமசிங்க பாண்டியன்‌ 
பெயரால்‌ அமைந்தது. இவ்வூரைச்‌ 'சிங்கை' என்றும்‌, 'சிங்க 
புரம்‌' என்றும்‌ சொல்லுவர்‌. இவ்வூரில்‌, வடநூற்‌ கடலும்‌, 
தென்‌ தமிழ்க்‌ கடலும்‌ முழுதுணர்ந்த *சிவஞான முனிவர்‌” (மறைவு. 
1785) பிறந்தார்‌ | 'முக்காளலிங்கம்‌' என்னும்‌ பிள்ளைத்‌ திரு 
நாமம்‌ பெற்றிருந்தார்‌ ; பின்னர்‌, இலக்கண இலக்கியங்களை, 
வரம்பின்றிக்‌ கற்றார்‌; நூல்கள்‌ பல ஆக்கினார்‌! திருவாவடு 
துறை ஆதீனத்‌ தம்பிரான்‌ ஆனார்‌; !'சிவஞானபோததம்‌' 
என்னும்‌ சைவசித்தாந்த நூலுக்கு 'மாபாடியம்‌' என்னும்‌ 
விளக்க. உரை கண்டார்‌! ஆதலின்‌ தண்பொருநைக்கரை தந்த 
தவ மாண்பினர்களில்‌ இவர்‌ ஒருவர்‌ ஆனார்‌ ! 

இவ்வூரிலே, மதுரை ஆர்‌. வி, பஞ்சாலையின்‌ கிளை 1894 இல்‌ 
நீராற்றலால்‌ தொடங்கப்‌ பெற்றது. இங்கே ஏறத்தாழ 7000 


01 பொருநை வளம்‌ 


தொழிலாளர்கள்‌ உழைத்து வருகின்றனர்‌. இந்த ஆலை 19052 
முதல்‌ மின்சாரத்தால்‌ இயங்கி வருகின்றது! இங்கே, இரு 
போகம்‌ விளையும்‌ நன்‌ செய்‌ நிலங்கள்‌ உண்டு. 


அம்பாசமுத்திரம்‌ : 


“இவ்வூர்‌ முன்னாளில்‌ இளங்கோக்குடி என்று வழங்கப்‌ பெற்‌ 
றது) பொருநை யாற்றின்‌ வடகரையிலே உள்ளது ; விக்கிரம 
சிங்க புரத்திற்குக்‌ கிழக்கே எட்டு கி, மீ, தொலைவிலே அமைந்‌ 
துள்ளது. *பெருங்கடல்‌' போல நீரை உடைய குளத்தைச்‌ 
“சமுத்திரம்‌! என்றனர்‌ ! நாயக்ச மன்னர்‌ காலத்திலே, இங்கு 
வந்து குடியேறிய படைத்தலைவர்கள்‌ பெயர்களால்‌, பெருங்‌ 
குளங்கள்‌ பல அங்கங்கே அமைந்தன. அவற்றைச்‌ சார்ந்த 
ஊர்களை அவரவர்கள்‌ பெயரால்‌ அழைத்தனர்‌. இரவணன்‌, 
வடமலை, அரங்கன்‌, தளபதி, வாலன்‌, கோபாலன்‌, அம்பா என்‌ 
பவர்களுடைய பெயரால்‌, தென்பாண்டி நாட்டிலே அங்கங்கே 
ஊர்கள்‌ அமைந்தன. அவை முறையே இரவணசமுத்திரம்‌, 
வடமலை சமுத்திரம்‌, அரங்க சமுத்திரம்‌, தளபதி சமுத்திரம்‌, 
வால சமுத்திரம்‌, கோபால சமுத்திரம்‌, அம்பா சமுத்திரம்‌ என 
வழங்கப்‌ பெற்று வருகின்றன. இவ்வூரில்‌ உள்ள பழைய கல்‌ 
வெட்டுகளில்‌ அம்பா சமுத்திரம்‌! என்ற பெயர்‌ காணப்‌ பெற 
வில்லை! ஆனால்‌, 'வேளாக்‌ குறிச்சி, (இளங்கோக்‌ குடி' என்னும்‌ 
பெயர்கள்‌ காணப்படுகின்றன | சிற்றரசன்‌ ஒருவன்‌ இவ்வூரைத்‌ 
தன்‌ மகளுக்கு அன்பளிப்பாக (முத்திரை! போட்டுப்‌ பத்திரம்‌ 
வழங்கினான்‌ ! ஆதலின்‌, இவ்வூரை அம்பா முத்திரை! என்‌ 
றனர்‌ ; பின்னாளில்‌ இத்‌ தொடர்‌ மருவி *அம்பா சமுத்திரம்‌! 
ஆயிற்று! இவ்வாறு (முத்திரை! இட்டு வழங்கப்‌ பெற்ற 
ஊர்கள்‌ அனைத்துமே, பிற்காலத்தில்‌ சமுத்திரம்‌? பின்‌ அடை 
பெற்றுவிட்டன என்பர்‌! அம்பையில்‌ பல கோவில்கள்‌ 
உள்ளன. அக்‌ கோவில்கள்‌ மக்கள்‌ உள்ளத்திலே, எம்‌ மதமும்‌ 
சம்மதமே' என்ற கொள்கையை ஊட்டுகின்றன. பொதிய மலை 
அகத்தியர்க்கு இங்கே புகழ்வாய்ந்த கோவில்‌ ஒன்று உண்டு! 
இவ்வூரில்‌ மரத்‌ தொழிலும்‌ மர வாணிகமும்‌ பெருகி உள்ளன. 
இவ்வூரிலிருந்து பல பெருவழிகள்‌ பல ஊர்களுக்குச்‌ செல்லு 


பொருநைக்கரைப்‌ பேரூர்கள்‌ 19 


கின்றன. திருநெல்வேலி--செங்கோட்டை இரயில்‌ பாதை 
இவ்வூர்‌ வழியே செல்கின்றது. பள்ளிகளும்‌ கல்லூரியும்‌ இவ்‌ 
வூரில்‌ உள்ளன. ஆற்றங்கரை ஆலயத்திலே பல கல்வெட்டுகள்‌ 
காணப்படுகின்றன. இவ்வூரின்‌ கிழக்கே 'ஊர்க்காடு' என்னும்‌ 
அழகிய சிற்றூர்‌ உள்ளது. 

தண்பொருநை ஆற்றின்‌ தென்கரையிலே 'கல்லிடைக்‌ 
குறிச்சி' என்னும்‌ ஊரைக்‌ காணலாம்‌. இங்க கல்வெட்டுகள்‌ 
உள்ள பல கோவில்களைக்‌ காணலாம்‌. இங்கே, செல்வச்‌ 
செழிப்பு வாய்ந்த மறையவர்‌ தெருக்கள்‌ பல உள்ளன | ௮ம்‌ 
பைக்கும்‌ கல்லிடைக்கும்‌ இடையே பொருநை ஆற்றிலை 
'இரயில்‌ பாலம்‌' ஒன்றும்‌ !பெருவழிப்பாலம்‌' ஒன்றும்‌ உள்ளன. 
நெசவு வேலை செய்யும்‌ முகமதியர்கள்‌ இவ்வூரி3ல வாழுகின்‌ 
றனர்‌. இவ்வூரிலிருந்து 'மணிழுத்தாறு அணை' செல்லலாம்‌ ; மலை 
மேல்‌ உள்ள :மாஞ்சோலை' பார்த்து மகிழ்வதற்கு உரியது | 


அம்பையின்‌ வடக்கே, பிரமதேசம்‌, மன்றர்கோவில்‌ ஆகிய 
இரண்டு பழைய ஊர்கள்‌ உள்ளன. சோழர்கள்‌ பாண்டிய 
நாட்டை ஆண்டபொழுது, இவ்வூர்கள்‌ சிறந்து விளங்கின 
என்பர்‌, இவ்வூர்க்‌ கோவில்களில்‌ சோழர்காலக்‌ கலை வண்ண 
உருவச்சிலைகள்‌ காணப்படுகின்றன. பிரமதேரத்தில்‌ சிவன்‌ 
கோவில்‌ உள்ளது. மன்னார்கோவிலில்‌ 'குல௪5ர ஆழ்வார்‌! 
கோவில்‌ உள்ளது; இக்‌ கோவில்‌ சுற்று மதில்களால்‌ சூழப்‌ 
பெற்றுள்ளது ; குலசேகர பாண்டியனால்‌, இக கோவில்‌ கட்டப்‌ 
பெற்றது என்கின்றனர்‌. இவ்வூரின்‌ வடபக்கம்‌ கநணை ஆறும்‌, 
தென்பக்கம்‌ பொருநை ஆறும்‌ சூழ்ந்து செல்வது மிகவும்‌ 
அழகாக உள்ளது! இங்‌?க, திருமாலியர்கள்‌ வாழுசின்றனளர்‌. 
இப்பொழுது, அரபா சமுத்திரம்‌; வட்டஆட்சித்‌ தலைநகராக 
விளங்குகின்றது. 


ருப்புடைமருதூர்‌: 
பொருநை யாற்றின்‌ வலப்புற கரையில (திநப்புடை 


மருதூர்‌' என்னும்‌ அழகிய ஊர்‌ அமைந்துள்ளது! இங்கே, 
பொருநையின்‌ இடப்புறக்‌ கரையில்‌ கருணையாறு வந்து கலக்‌ 


ர்க்‌ பொருநை வளம்‌ 


கின்றது! பொருநைக்‌ கரை புண்ணியத்‌ துறைகளில்‌ இதுவும்‌ 
ஒன்று. பொருநை ஆற்றங்கரையிலே மருதமரங்கள்‌ மிகுதியாக 
இருந்தன. அவை மருதநில வளத்திற்கு எடுத்துக்காட்டாக 
இலங்கின ! இங்கே இருந்த ஒரு மருத மரத்திலே ஒரு புடை 
காணப்பெற்றது. அதன்‌ உள்ளே ஒரு சிவலிங்கம்‌ இருந்தது. 
இங்கே, இந்த ஊர்‌ தோன்றியது. எனவே, இது திருப்புடை 
மருதூர்‌? என்று பெயர்‌ பெற்றது ! மருத மரத்தின்‌ மணம்‌ நாறும்‌ 
பூக்கள்‌ இலிங்கத்தின்மீது விழுந்து அழகு செய்தன, எனவே, 
மக்கள்‌, நாறும்‌ பூக்‌ கொண்டருளிய நாதர்‌--(நாறும்‌ பூ நாதர்‌ 
என்று இவ்வூர்‌ இறைவனுக்குப்‌ பெயர்‌ சொல்லுவார்‌ ஆயினர்‌ ! 
இங்கே உள்ள திருக்கோவிலைச்‌ சுற்றி வலம்‌ வருவது போலப்‌ 
பொருநை யாறு மேற்புறமும்‌ வட்புறமும்‌ வளைந்து தவழ்‌ 
கின்றது. இக்‌ கோவில்‌, சிற்பக்‌ கலைக்‌ களஞ்சியம்‌ போலக்‌ 
காட்சி தருகின்றது ; கோபுரம்‌ செம்மாந்த தோற்றம்‌ கொண்டு 
இலங்குகின்றது. இங்கு உள்ள சிற்பக்‌ கோபுரம்‌” விலைமதிக்க 
முடியாதது என்பர்‌ ! இங்கே, *தைப்பூசத்‌ திருநாள்‌! மிகவும்‌ 
சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ பெற்று வருகின்றது. அன்று கருணை 
யாறு தண்பொருநையில்‌ கலக்குமிடத்திலே மக்கள்‌ மூழ்கி, 
இறைவனை வழிபடுகின்றனர்‌ ! 


நலமாகப்‌ பிள்ளைப்பேறு நடைபெறுதற்கு இக்‌ கோவிலின்‌ 
10காமதி அம்மனை' வேண்டிக்‌ கொள்கின்றனர்‌ ! பேய்பிடித்த 
பெண்களை இங்குக்‌ கொண்டு வந்து பிணி நீங்கத்‌ தொழுகின்‌ 
றனர்‌! நோன்புக்‌ கடனாக இங்கே குழந்தைச்‌ சிலைகள்‌ 
தொட்டில்கள்‌ முதலியன செய்து வைக்கின்றனர்‌. இவ்வூரின்‌ 
தென்பால்‌, (அத்தாள நல்லூர்‌! அமைந்துள்ளது. திருப்புடை 
மருதூருக்கு எதிரே தண்பொருநை யாற்றின்‌ வடகரையிலே 
பீடி த்தொழில்‌ சிறப்பு வாய்ந்த 'முக்கூடல்‌' என்னும்‌ ஊர்‌ இருக்‌ 
கின்றது. 


சேரன்மாதேவி : 


இவ்வூரின்‌ பெயர்‌ *சேர்மாதேவி' என்றும்‌ (சேரன்‌ மகா 
தேவி' என்றும்‌ எளியோரால்‌ வழங்கப்‌ பெறுகின்றது ! ஆனால்‌, 
*சேரன்மாதேவி' என்பதே முறையான பெயர்‌ ஆகும்‌. இதனால்‌, 


பொருநைக்கரைப்‌ பேரூர்கள்‌ 72 


இவ்வூரின்‌ பழைய வரலாறு ஒலிக்கின்றது ! சேரன்‌ ஒருவனின்‌ 
மாதேவி பெயரால்‌ இவ்வூர்‌ அமைந்துள்ளது. தென்பாண்டி 
நாட்டிலே உள்ள இந்த ஊரில்‌, சேர மன்னர்‌ மரபும்‌ தழைத்‌. 
திருந்தது என்று தெரிகின்றோம்‌! இப்பொழுது இவ்வூர்‌ கோட்ட 
ஆட்சித்‌ தலைநகராகத்‌ திகழ்கின்றது, இவ்வூரில்‌ பல கோவில்கள்‌ 
உள்ளன. முதலாம்‌ இராசராசன்‌, முதலாம்‌ இராசேந்திரன்‌, 
முதற்‌ குலோத்துங்கன்‌ ஆகியோரின்‌ கல்வெட்டுகளை இங்கே 
காணலாம்‌! (சேரமான்‌ பெருமாள்‌' என்னும்‌ மன்னவன்‌ இவ்‌ 
ஷூரை ஆண்டதாகக்‌ கூறுவர்‌! இவ்வூரின்‌ அருகிலே புதை 
பொருள்‌ ஆய்வு நடைபெற்றது என்றும்‌, வேலைப்பாடு மிகுந்த 
கல்‌ ஆயுதங்கள்‌ கிடைத்தன என்றும்‌ அவற்றைச்‌ செர்மன்‌ நாட்‌ 
டிற்கு எடுத்துச்‌ சென்றுள்ளனர்‌ என்றும்‌ கூறுகின்றனர்‌. 


இவ்வூரின்‌ பொருநை ஆற்றங்கரையிலே திருக்கோவில்‌ 
திகழ்கின்றது. அதனைப்‌ !பக்தவச்சலர்‌ கோவில்‌ என்பர்‌! !பக்த 
பிரியர்‌ கோவில்‌, (கிருட்டினன்‌ கோவில்‌' என்றும்‌ சொல்லு: 
கின்றனர்‌! இக்‌ கோவில்‌ கோபுரம்‌ நுணுக்கமான வேலைப்பாடு 
களைக்‌ கொண்டுள்ளது. இங்கே பொருநை ஆற்றிலே தைமாத 
முழுநிலா நாளிலே மக்கள்‌ பெருந்திரளாக வந்து நீராடு 
கின்றனர்‌, பொருநையின்‌ புண்ணிய நீராடு துறைகளிலே 
இதுவும்‌ ஒன்று. இங்கே வேளாண்மை செழித்து விளங்கு 
கின்றது, கன்னடியன்‌ கால்வாய்‌ இவ்வூரின்‌ நடுவே கிழக்கு 
தோக்கி இயங்குகின்‌ றது, - இவ்வூரின்‌ “கிழக்கே இக்‌ கால்வாயால்‌ 
பயன்‌ பெறும்‌ பத்தமடை, கீழச்செவல்‌, கோபால சமுத்திரம்‌ 
முதலிய வளமிகுந்த ஊர்கள்‌ உள்ளன. , இங்கிருந்து மேற்கே 
அம்பாசமுத்திரம்‌ செல்லலாம்‌; தெற்கே நாகர்கோவில்‌ செல்ல 
லாம்‌; வடகிழக்கே, . இம்‌ மாவட்டத்தின்‌ தலைநகர்‌ ஆகிய 
(திருநெல்வேலி உள்ளது. சேரன்மாதேவி பல பேருந்து வழி 
களையும்‌, இரயில்‌ வழியையும்‌ பெற்றுள்ளது. 


(11) திருநெல்வேலி வட்டம்‌: 


பொருநை நாட்டின்‌ நடு இடமாக, (திருநெல்‌0வலி மாநகர்‌” 
திகழ்கின்றது. இதுவே, இம்‌ மாவட்டத்தின்‌ தலைநகர்‌ ஆகத 
திகழ்கின்றது; இவ்‌ வட்டத்தின்‌ கோ.நகர்‌ஆக விளங்குகின்‌ றது. 


ந 
ட 
ட 


76 பொருநை வளம்‌ 


மக்கள்‌ பெருக்கம்‌ மிகுந்து மிளிர்கின்றது! இவ்‌ வட்டம்‌), பல 
வகைச்‌ சிறப்புகளைப்‌ பெற்றுள்ளது) நீர்‌ வளமும்‌, நில வளமும்‌ 
வாய்க்கப்‌ பெற்றுள்ளது. அரியநாயகபுரம்‌ அணைக்கட்டிலிருந்து 
வரும்‌ கோடகன்‌ கால்வாய்‌, (பழவூர்‌' அணையிலிருந்து வரும்‌ 
பாளையங்‌ கால்வாய்‌, 'சுத்தமல்லி' அணையிலிருந்து வரும்‌ 
திரு9நல்வேலிக்‌ கால்வாய்‌--அகிய இம்‌ மூன்று வாய்க்கால்‌ 
களும்‌ இங்கே வளம்‌ பெருக்கி மக்களை வாழவைக்கின்றன! 
திருநெல்வேலி. மேலப்பாளையம்‌, பாளையங்கோட்டை ஆகிய மூன்று 
நகரரட்சிப்‌ பேரர்கள்‌ பொருநையின்‌ இருகரைகளிலும்‌ மிக நெருக்க 
மாக அமைந்துள்ளன. இப்பொழுது, 'சங்கர்‌ நகர்‌' என்னும்‌ 
பெயரிலே புதிய சிமெண்டுத்‌ தொழில்‌ நகர்‌ தோன்றியுள்ளது! 
இங்கே குறுக்குத்துறை, சி. ந. சிற்றூர்‌, மீனாட்சி புரம்‌, சிந்துபூந்‌ 
துறை, தச்ச நல்லூர்‌, வண்ணார்பேட்டை முதலிய சிற்றூர்கள்‌ 
பல செறிந்துள்ளன. ஆ தலின்‌, *திருநெல்வேலி' 'மரநகர்‌ அமைப்‌' 
பிற்கு உரிய மாண்புகள்‌ பலவும்‌ பெற்றுள்ளது எனலாம்‌. நெல்‌ 


வயல்கள்‌ வேலி போன்று அமைந்துள்ள இயற்கைத்‌ திருநகரை, 


முன்னோர்கள்‌ 'திருநெல்வேலி' என்ற காரணப்‌ பெயரால்‌ அழைத்‌ 
தனர்‌. அன்னவர்களின்‌ மதிநுட்பத்தை என்‌ என்பது! 


திருநெல்வேலித்‌ திருநகர்‌ : 


மேற்கே பொதிகை மலைக்கும்‌, கிழக்கே மன்னார்குடாக்‌ 
கடலுக்கும்‌ இடையே--நடு நாயகமாக--அமைந்துள்ளது! 
நெல்லையிலிருந்து மேல்‌ கீழ்‌ஆக உள்ள இரண்டு எல்லைகளும்‌ 
ஒவ்வொன்றும்‌ 00-9 கி. மீ. தொலைவிலேயே உள்ளது! வடக்கே 
மதுரையிலிருந்து தெற்கே நாகர்கோவில்‌ - கன்னியா குமரிக்குச்‌ 
செல்லும்‌ நெடுஞ்சாலை இந்‌ நகர்‌ வழியே செல்கின்ற்து! 
பொருநை நாட்டின்‌ நடு இடத்திலே இந்நகர்‌ அமைந்திருக்கும்‌ பொலிவு, 
சிந்திப்பவர்களுக்குப்‌ பேரின்பம்‌ தருவதாகும்‌! பெருவழிகளின்‌ சந்திப்‌ 
பும்‌, இரயில்‌ வழிகளின்‌ சந்திப்பும்‌, இம்‌ மாநகர்க்கு வாய்த்த 
பேறுகள்‌ ஆகும்‌. திருநெல்வேலிக்கும்‌ பாளையங்கோட்டைக்கும்‌ 
இடையே பொருநை யாற்றி£?ல செல்வர்‌ திரு, சுலோச்சன 
முதலியார்‌ கி, பி. 1844இல்‌ கட்டியுள்ள பாலம்‌, இப்பொழுது, 
அரசினரால்‌ விரிவு செய்யப்‌ பெற்று, 'போக்குவரத்துத்‌ துறை'க்‌ 


பொருநைக்கரைப்‌ பேரூர்கள்‌ 72 


குப்‌ பேராக்கம்‌ விளைவிக்கின்றது. இப்‌ பாலத்தின்‌ வழியாகவே வ, 
திருநெல்வேலியின்‌ சுற்றுவட்டச்‌ சிற்றூர்களுக்கும்‌ பேரூர்‌ 
களுக்கும்‌ நகரப்‌ பேருந்துகள்‌ சென்று வருகின்‌ றன! 


இத்‌ நகரிலே பல இனத்தவர்கள்‌ - மதத்தவர்கள்‌ வாழ்‌ 
கின்றனர்‌! ஆயினும்‌, சைவ வேளாளர்கள்‌ - சிவநெறி 
யாளர்கள்‌ - சிறப்பாக வாழ்ந்த சீரிடம்‌ எனலாம்‌! இப்‌ பொருநை 
நாட்டில்‌ உள்ள பல ஊர்கள்‌ சேர, சோழ, பாண்டியர்‌ காலங்‌ 
களில்‌ சிறப்புப்‌ பெற்றுள்ளன. இம்‌ மாநகர்‌ அவர்களால்‌ பல 
திருப்பணிகள்‌ செய்யப்‌ பெற்றுள்ளது. ஆயினும்‌, இந்‌ நகருக்கு, 
நாயக்க மன்னர்கள்‌ காலத்திலே நலன்கள்‌ பல குவிந்தன என 
லாம்‌. இவ்‌ வூருக்குப்‌ பழம்‌ பெருமையையும்‌, புகழையும்‌ சிறப்‌ 
பையும்‌ தரும்‌ அமைப்பு, (கரந்திமதி--0நல்லையப்பர்‌ திருக்கோவில்‌” 
ஆகும்‌. நின்றசீர்‌ நெடுமாறன்‌ (கி. பி. 8 ஆம்‌ நூற்றாண்டு) என்ற 
பாண்டியன்‌ காலம்‌ முதலே, இத்‌ திருக்கோவில்‌ புகழ்‌ பெற்றுத்‌ 
திகழ்கின்றது! பாடல்‌ பெற்ற பழங்கோவில்‌ என்று பாராட்டப்‌ 
பெறுகின்றது. இக்‌ கோவிலில்‌ பல கல்வெட்டுகள்‌ உள்ளன. 
இவற்றுள்‌, கி. பி. 10 ஆம்‌ நூற்றாண்டில்‌ வீரபாண்டியன்‌ 
பொறித்த கல்வெட்டே பழைமையானது ஆகும்‌! 


பல இலக்கிய நூல்கள்‌ இத்‌ திருக்‌ கோவிலின்‌ புகழைப்‌ 
பாராட்டியுள்ளன. பெரியார்‌ தெல்லையப்ப பிள்ளை என்பவர்‌, 
6891 செய்யுட்களால்‌ *திருநெல்வேலித்‌ தல புராணம்‌” பாடி 
யுள்ளார்‌! அழகிய சொக்க நாதப்‌ புலவர்‌, *காந்திமதியம்மை 
பிள்ளைத்‌ தமிழ்‌' பாடியுள்ளார்‌! பேராசிரியர்‌ சுந்தரனார்‌, தம்‌ 
.மனோேன்மணியம்‌' என்னும்‌ நாடகத்திலே இத்‌ தலத்தினைப்‌ 
போற்றியுள்ளார்‌! திருஞானசம்பந்தர்‌ தேவாரம்‌, திருத்‌ 
தொண்டர்‌ புராணம்‌, திருவீளையாடல்‌ புராணம்‌ முதலியன இந்‌ 
நகரின்‌ பெருமையைப்‌ புலப்படுத்துகின்றன. தில்லையுள்‌ 
கூத்தனே! தென்‌ பாண்டி நாட்டானே!' என்று திருவாசகம்‌ 
போற்றுவது, இத்‌ *திருநெல்வேலி உழை செல்வர்‌' ஆகிய 
நெல்லையப்பரையே குறிப்பிடுகின்‌ றது எனலாம்‌! இத்‌ திருநெல்‌ 
வேலி நகரின்‌ நடுவே அமைந்துள்ள திருக்கோவிலின்‌ சிற்‌ 
பங்கள்‌, மண்டபங்கள்‌, இறை உருவங்கள்‌ தேரில்‌ கண்டு மகிழ்‌ 


வதற்கு உரியன, இந்த நெல்லையப்பர்‌ கோவிலை நேரில்‌ வந்து. 


18 பொருநை வளம்‌ 


காண்பவர்‌, *இது சிற்பக்‌ கலைக்‌ களஞ்சியமே' என்று சிறப்‌ 
பித்துப்‌ பாராட்டுகின்றனர்‌, 


திருநெல்வேலி நகருக்குத்‌ தெற்கே பொருநை யாற்றில்‌ 

மக்கள்‌ காலையில்‌ சென்று நீராடும்‌ புகழ்வாய்ந்த துறை ஒன்று 
உண்டு! இதனை, ௫றுக்குந்துறை£ என்பர்‌! இங்கே உள்ள 
முருகன்‌ கோவில்‌ ஆற்றின்‌ நடுவே அமைந்துள்ளது! (திருச்‌ 
செந்தூர்‌” முருகன்‌ திருவுருவம்‌ இங்குள்ள கல்லாலேயே 
செய்யப்பட்டுள்ளது என்பர்‌! திரு9நல்வேலியின்‌ நேர்‌ கிழக்கே 
பொருநை யாற்றின்‌ கரையிலே புகழ்‌ வாய்ந்த துறை ஒன்று 
உண்டு. அதன்‌ பெயரே சிந்து பூந்நுறை' என்பது! மரங்களில்‌ 
இருந்து தேன்திவலை சித்தும்‌ பூக்களை உடைய துறை' என்ற 
பொருளிலே, 

“'கந்தமார்‌ தருபொழில்‌ மந்திகள்‌ பாப்தர மதுத்துவலை 

சிந்து பூர்‌ துறை”! 


என்று சம்பந்தர்‌ தேவாரத்‌ தொடர்‌ சாற்றுகின்றது! (மது 
தேன்‌; திவலை துளி) இங்கே, மந்திகள்‌ ஒரு கிளையிலிருந்து 
மறுகிளைக்குப்‌ பாய்ந்து விளையாடும்‌; ஆதலின்‌, தேன்‌ துளி 
களைச்‌ சிந்தும்‌ பூக்கள்‌ உதிரும்‌ துறையாக இந்த இடம்‌ தோன்‌ 
றியது போலும்‌! (திக்கெல்லாம்‌ புகழும்‌ திருநெல்வேவி' என்று 
1909 ஆண்டுகளுக்கு முன்னரே இத்‌ திருநகர்‌, ஞானசம்பந்தர்‌ 
தேவாரப்‌ பதிகத்தால்‌ பாராட்டப்‌ பெற்றுள்ளது! இவை, 
பொருநறைக்கரைப்‌ புண்ணியத்‌ துறைகளே ஆகும்‌. 

சங்க இலக்கியங்களில்‌ ஒன்று 'பத்துப்‌ பாட்டு!! அவற்றுள்‌ 
'மதுரைக்‌ காஞ்சி! என்ற நூலிலே, *0நல்லின்‌ ஊர்‌' என்று குறிப்‌ 
பிடப்‌ பெற்றுள்ளது, இப்‌ பேரூரே ஆகும்‌. இதனால்‌, இப்‌ 
பொருறைக்கரைப்பேரூரின்‌ பழைமையைப்புரிந்துகொள்ளலாம்‌! 
இம்‌ மாநகரின்‌ வளமையும்‌ செழுமையும்‌ அன்றும்‌ இன்றும்‌ 
என்றும்‌ ஒன்றுபோல்‌ நின்று விளங்குவதைக்‌ காணலாம்‌! இம்‌ 
மாநகர்‌, தென்‌ பாண்டி நாட்டின்‌ தலைநகராக நீண்ட நெடும்‌ 
காலம்‌ திகழ்ந்தது! இன்று, ஒரு மாவட்டத்தின்‌ தலைநகராகத்‌ 
திகழ்கின்றது; ஒரு வட்டத்தின்‌ கோநகராகக்‌ கொலுவீற்றிருக்‌ 
கின்றது ! 


பொருநைக்கரைப்‌ பேரூர்கள்‌ 70 
செப்பறை : 


திருநெல்வேலிக்குக்‌ கிழக்கே பொருநைக்‌ கரையில்‌ 'செப்‌ 
பறை என்னும்‌ திருக்‌ கோவில்‌ விளங்குகின்றது! (செம்பு-;- 
அறை ௬ செப்பு-|- அறை செப்பறை) செம்பினால்‌ ஆகிய அறை 
என்னும்‌ பொருளை உடையது! செம்பிட்டுச்‌ செய்த இஞ்சித்‌ 
திருநகர்‌' என்பது கம்பர்‌ வாக்கு! இத்‌ திருக்கோவிலில்‌ உள்ள 
இறைவன்‌, அழகிய கூத்தர்‌ வடிவம்‌--நடராசர்‌ கோலம்‌ 
கொண்டு திகழ்வதைக்‌ காணலாம்‌! இக்‌ கோவில்‌ பக்கத்திலே 
மக்கள்‌ குடியிருக்கவில்லை. இதன்‌ அருகே *இராசவுலி புரம்‌' என்‌ 
னும்‌ சிற்றூர்‌ உள்ளது! *இராசவல்லி' என்பது ஓர்‌ அரசனுடைய 
மனைவியின்‌ பெயர்‌! (செப்பறை£யின்‌ தென்பால்‌ பொருநை 
யாறு செல்கின்றது. பொருநை ஆற்றின்‌ மறு கரையிலே 
*மணப்படை வீடு' என்னும்‌ சிற்றூர்‌ காணப்‌ பெறுகின்றது! அவ்‌ 
வூர்‌ பழைய நாளில்‌ பாண்டி வேந்தர்‌ படைகள்‌ தங்கியிருந்த 
இடமாக இருக்கலாம்‌ என்று தோன்றுகின்றது! இங்கே, 
இடிந்த மதில்களும்‌ தூர்ந்த அகழிகளும்‌ காணப்படுகின்றன. 
அரசன்‌ அரண்மனையைக்‌ குறிக்கும்‌ *கொட்டாரம்‌' என்னும்‌ 
பெயரில்‌ இங்கே வேறொரு சிற்றூர்‌ இருக்கின்றது! இவற்றால்‌, 
பொருநைக்‌ கரையில்‌ உள்ள 'செப்பறை' ஒருகாலத்தில்‌ பேரூராக 
விளங்கியிருக்கலாம்‌ என்று தெரிகின்றது! 


சிவல்ப்‌ பேரி: 


குற்றால த்திலே தோன்றும்‌ *சிற்றாறு', கயத்தாறு என்னும்‌ 
உப்போடையோடு இணைந்து, பொருநை ஆற்றிலே வத்து 
பொருந்துகின்றது! இந்த இடம்‌ முக்கூடீல்‌' எனப்படுகின்றது! 
இச்‌ சீரூர்‌ திருநெல்வேலிக்குக்‌ கிழக்கே 17 கி.மீ. தூரத்தில்‌ 
, உள்ளது. இதனைச்‌ *சீவலப்‌ பேரி--முக்கூடல்‌' என்று சாற்று 
கின்றனர்‌. இங்கு பொருநை ஆறு, அகண்ட காவிரி போன்று 
தோன்றுகின்றது! கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டில்‌ விளங்கிய 
சீவலமாற பாண்டியன்‌, இங்கே ஒரு பேர்‌ ஏரி (பெருங்குளம்‌) 
வெட்டுவித்தான்‌. *பேரேரி' என்ற சொல்‌ *பேரி' என்று மருவி 
விட்டது! இதன்‌ பரப்பு 1800 ஏக்கர்‌ இருந்ததாம்‌. *சீவலன்‌' 


80 பொருநை வளம்‌ 


(சீவல்லபன்‌) என்ற அவன்‌ பெயரால்‌, *சீவலப்‌ பபேரேரி!--*சீவலப்‌ 
பேரி? என்று இவ்வூர்‌ வழங்கப்‌ பெறுகின்றது! 


இவ்வூரில்‌ “முக்கூடல்‌ அழகர்‌ கோவில்‌' உள்ளது, இங்கே, 
சேரர்‌, சோழர்‌, பாண்டியர்‌ ஆகிய தமிழ்‌ மூவேந்தர்களின்‌ கல்‌ 
வெட்டுகள்‌ உள்ளன. இவ்வூரை அடிப்படையாகக்‌ கொண்டே 
'முக்கூடிற்‌ பள்ளு' என்னும்‌ வஞ்சி நாடக இலக்கியம்‌! எழுந்‌ 
துள்ளது. அதனை ஆக்கியவர்‌, 'ஏந்நயிஐப்‌ புலவர்‌' என்பர்‌! 
அவர்‌ காலம்‌ கி.பி. 17ஆம்‌ நூற்றாண்டு ஆகும்‌, இவ்வூர்‌, திரு 
மாலியர்களுக்கு ஒரு சிறந்த தலமாக விளங்குகின்றது. இவ்‌ 
வூரில்‌ பல கோவில்கள்‌ உள்ளன. வரலாற்றுப்‌ புகழ்‌ பெற்ற 
'பூலுத்‌ தேவர்‌”? மரபினர்க்கு உரிய 'பூலுடையார்‌ கோவில்‌” இவ்‌ 
வூரில்‌ உள்ளது. மதுரை நாயக்க மன்னரின்‌ ஆளுநராகத்‌ 
திருநெல்வேலியிலே விளங்கிய வடமலையப்ப பிள்ளையின்‌ பெயரால்‌ 
இங்கே ஒரு வாய்க்கால்‌ உண்டு. அதன்‌ பெயர்‌ *பிள்ளையன்‌ 
கால்‌! என்பதே. தளவாய்‌ அரிய நாத முதலியார்‌ இவ்வூரிலே 
ஒரு சத்திரம்‌ அமைத்துள்ளார்‌! நாட்டுக்‌ கவிஞர்‌ திரு சி. சுப்பிர 
மணிய பாரதியார்‌ அவர்களின்‌ முன்னோர்‌ இவ்வூரிலே 
வாழ்ந்தனர்‌! அவர்‌ பாட்டனார்‌, 'சத்திரம்‌--சுப்பையர்‌' என்ற 
பெயரிலே இவ்வூரில்‌ வாழ்ந்தார்‌! அந்தச்‌ சுப்பையர்‌ மகனே 
சின்னசாமி ஐயர்‌--பாரதியாரின்‌ தந்தையார்‌--வேலை கருதி எட்‌ 
டையபுரம்‌ சென்றார்‌! இவ்வூர்‌ மாட்டுச்‌ சந்தைக்குப்‌ பெயர்‌ 
பெற்றது. 


கிருட்டி ஐபுரம்‌ : 


மதுரை தாயக்க மன்னர்களில்‌, குமார கிருட்டினப்ப நாயக்கன்‌” 
புகழ்‌ பெற்று விளங்கினான்‌. அவன்‌ சிறந்த கட்டிடக்கலை 
வேட்கை உடையவனாக விளங்கினான்‌. திருநெல்வேலிக்குக்‌ 
கிழக்கே 12 கி.மீ. தூரத்தில்‌ திருச்செந்தூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ 
ஓர்‌ ஊர்‌ அமைத்தான்‌. அவன்‌ பெயராலேயே அவ்வூர்‌ 
*கிருட்டினாபுரம்‌' என்று வழங்கப்‌ பெறுகின்றது. இங்கே திரு 
வேங்கட நாதன்‌ கோவில்‌! ஒன்று திகழ்கின்றது. இஃது ஒரு சிற்பக்‌ 
கலை கற்பணி நிறைந்த திருக்கோவிலாகவே திகழ்கின்‌ றது. 
இக்‌ கோவிலைத்‌ திருநெல்வேலி வரும்‌ பயணிகள்‌ வந்து பார்த்து 


பொருநைக்கரைப்‌ பேரூர்கள்‌ 81 


மகிழ்கின்றனர்‌ ! இத்‌ திருக்கோவில்‌, நாயக்க மன்னர்‌ ஆட்சி 
யிலே கட்டி முடிக்கப்‌ பெற்றுள்ளது ! 


ஆதித்த நல்லூர்‌ : 


ட£பொருநைக்‌ கரை ஊர்களில்‌ (ஆதித்த நல்லூர்‌' மிகவும்‌ 
பழைமை வாய்ந்தது ஆகும்‌. இதனை, “ஆதிச்ச நல்லூர்‌' என்றும்‌ 
சொல்லுவர்‌. இவ்வூர்‌, திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர்‌ 
செல்லும்‌ பெருவழியிலே, தண்பொருநதை யாற்றின்‌ தென்‌ கரை . 
யிலே அமைந்துள்ளது. இதன்‌ மேற்கே உள்ள மண்மேட்டில்‌ 
புதைபொருள்‌ ஆராய்ச்சி நடை பெற்றுள்ளது! இங்கே பழங்‌ 
காலப்‌ பாழிகளும்‌ தாழிகளும்‌ கிடைத்தன ! பலவகைப்‌ பழம்‌ 
பொருள்கள்‌ கிடைத்தன. அவை, பொருட்காட்சிகளில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 


உலகிலே ஆற்றங்கரைகளே நாகரிக வளர்ச்சிக்கு அடிப்‌ 
படையாக அமைந்துள்ளன. இந்த உண்மையைப்‌, பழைய 
நாடுகளின்‌ ஆற்றங்கரைகளிலே அகழ்ந்து எடுத்துக்‌ கண்டுள்ள 
புதை பொருள்கள்‌ வெளிப்படுத்தியுள்ளன. இந்த முறையிலே, 
தென்‌ தமிழ்நாட்டு மக்களின்‌ நாகரிக வளர்ச்சி, பண்பாட்டு 
முதிர்ச்சியினை, தண்பொருநை ஆற்றின்‌ கரைகளில்‌ உள்ள பல 
ஊர்களின்‌ அகழ்‌ பொருள்கள்‌ அறிவிக்கின்றன?) அவ்வூர்களில்‌, 
சேரன்மாதேவி, பாளையங்கோட்டை, முரப்ப நாடு, வல்ல நாடு, 
சீவைகுண்டம்‌, கொற்கை முதலியவற்றைச்‌ சிறப்பாகக்‌ குறிப்‌ 
பிடுவர்‌! இவற்றுள்‌, தண்பொருநை யாற்றின்‌ தென்பால்‌ 
உள்ள (ஆதிச்ச நல்லூர்‌' மண்மேடு, வரலாற்றுக்‌ காலத்திற்கு 
முந்திய மக்கள்‌ வாழ்வுப்‌ பொருள்கள்‌ பலவற்றைப்‌ புதை 
பொருள்களாகத்‌ தந்துள்ளது! ஆதிச்ச நல்லூரில்‌ புதை 
பொருள்‌ ஆராய்ச்சிகள்‌ பல நடைபெற்றுள்ளன. அவற்றால்‌ 
கண்டுகொள்ளப்‌ பெற்றுள்ள (பழந்தமிழர்‌ பண்பாடு', உலகிற்கே 
முதன்மை பெற்று விளங்கியது என்பதை அறிஞர்கள்‌ தெளி 
வாக எடுத்துக்காட்டுகின்றனர்‌. இப்‌ பழைய ஆதித்த நல்‌ 
லூரின்‌ அண்மையில்‌ --ஆற்றின்‌ வடகரையில்‌--சீவைகுண்டம்‌ 
என்னும்‌ திருநகர்‌ அமைந்துள்ளது. 

பொ.--6 


824 பொருநை வளம்‌ 
11, சீவைருண்டீம்‌ வட்டம்‌: 


கிழக்குக்‌ கடற்கரை ஓரம்‌ 'சீவைகுண்டம்‌ வட்டம்‌” அமைந்‌ 
துள்ளது. பொருநைப்‌ பாசனத்தால்‌ இதந்த வட்டம்‌ மிகவும்‌ 
செழிப்பு உறுகின்றது. இவ்‌ வட்டத்திலேயே தண்பொருநை 
ஆற்றின்‌ குறுக்கே ஏழாவது அணை ஆகிய மருதூர்‌ அணை'யும்‌, 
கடைசி எட்டாவது அணை ஆகிய *சீவைருண்டீம்‌ அணையும்‌ 
அமைந்துள்ளன. இதனால்‌, மருதூர்‌ அணை க்கட்டிலிருந்து 
(0மலக்கால்‌, 'கீழக்கால்‌' ஆகிய இரு கால்வாய்களும்‌,,'சீவைகுண்டம்‌ 
அணை'க்கட்டிலிருந்து தெற்குக்‌ கால்வாய்‌, வடக்குக்‌ கால்வாய்‌ 
ஆகிய இரண்டு முதன்மை வாய்ந்த வாய்க்கால்களும்‌ நீர்ப்‌ 
பாசனம்‌ வழங்கி வருகின்றன, இப்பொழுது, பொதிகை மலை 
யிலே கட்டப்பெற்றுள்ள !'பாபநாசம்‌' 'மணிமுத்தாறு” நீர்த்‌ 
தேக்க அணைகளின்‌ பெரும்பயனை, இவ்‌ வட்டமும்‌ அடைந்து 
வருகின்றது ! 


சீவைருண்டம்‌ : 


இந்த ஊரிலே, சிவன்‌ கோவிலைச்‌ சுற்றியுள்ள பகுதியை, 
(கயிலாசபுரம்‌' என்பர்‌! திருமால்‌ கோவில்‌ கொண்டுள்ள 
பகுதியை (வைருந்தப்‌ பதி' என்பர்‌! ஆக, கயிலாசபுரம்‌, 
வைகுண்டபதி என்னும்‌ இரு ஊர்களைச்‌ சேர்த்து *சீவைருண்டம்‌' 
என்று சொல்லுகின்றனர்‌. ஆதலின்‌, வைகுந்தமும்‌ கயிலாசமும்‌ 
சேர்ந்திருக்கும்‌ சிறப்பு இங்கே அமைந்துள்ளது ! எனவே, இவ்‌ 
வூர்‌ திருமாலியர்களுக்கும்‌ இன்றியமையாதது; சிவதெறியாளர்‌ 
களுக்கும்‌ முக்கியமானது. இவ்வூர்‌, தண்பொருநை யாற்றின்‌ 
வடகரையிலே அமைந்துள்ளது. *திருவைகுந்தம்‌' அல்லது 
'சீவைகுந்தம்‌' என்றும்‌ இவ்வூர்‌ வழங்கப்பெறும்‌. 


இவ்வூரின்‌ கயிலாச புரத்திலே, *ருமரகுருபரர்‌' தோன்றினார்‌. 
குமரகுருபர அடிகளால்‌ தோ ற்றுவிக்கப்‌ பெற்ற மடம்‌, இன்றும்‌ 
திருப்பன ந்தாளிலும்‌, காசியிலும்‌ நடைபெற்று வருகின்றன ! 
இவ்வூரில்‌ குமரகுருபரர்‌ பெயரால்‌ பல அற நிறுவனங்கள்‌ 
அமைக்கப்‌ பெற்றுள்ளன. அவற்றுள்‌, குமரகுருபரர்‌ உயர்‌ 
பள்ளி, கல்லூரி, சங்கம்‌, அச்சகம்‌, காசிமட வெளியீடு, *குமர 


4 


பொருநைக்கரைப்‌ பேரூர்கள்‌ 83 


குருபரன்‌' என்னும்‌ இலக்கியத்‌ திங்கள்‌ இதழ்‌ ஆகியவற்றைச்‌ 
சிறப்பாகக்‌ குறிப்பிடலாம்‌! 


திருமாலியர்கள்‌ வழிபடும்‌ *ஒன்பான்‌ திருப்பதிகள்‌! இந்தப்‌ 
பொருநைக்‌ கரை வட்டாரத்திலேயே அமைந்துள்ளன. அவை 
(1) சீவைகுண்டம்‌, (11) ஆழ்வார்‌ திருநகரி, (114) திருக்கோஞூர்‌, 
(1, - தென்‌ திருப்பேரை, (1) நத்தம்‌ (வரகுண மங்கை), (91) 
திருப்புளிங்குடி, (11ம்‌) பெருங்குளம்‌, (111) தொலை வில்லி 
மங்கலம்‌ (இரட்டைத்‌ திருப்பதி) (1) அப்பன்‌ கோவில்‌ என்பன. 
இவை போன்றே, சிவதெறியர்கள்‌ வழிபடும்‌ *ஒன்பான்‌ கயிலாயங்‌ 
கள்‌! இத்‌ தண்பொருநை ஆற்றங்கரைகளிலே உண்டு ! இச்‌ 
சீவைகுந்தம்‌, ஒன்பான்‌ திருப்பதிகளிலும்‌ ஒன்று ; ஒன்பான்‌ கயி 
லாயங்களிலும்‌ ஒன்று. ஆதலின்‌, இஃது 'அரியும்‌ சிவனும்‌ 
ஒன்று! என்னும்‌ பெருநோக்குப்‌ பெற்றுள்ள பேரூராக விளங்கு 
கின்றது! 


ஆழ்வார்‌ திருநகரி: 


பொருநை யாற்றின்‌ தென்கரையில்‌ சீவைகுந்தப்‌ பேரூரின்‌ 
கிழக்கே 5 கி. மீ. தொலைவில்‌, *ஆழ்வார்‌ திருநகரி' என்னும்‌ 
புகழ்‌ வாய்ந்த ஊர்‌ உள்ளது! இப்‌ பேரூர்‌, வைணவர்கள்‌ ஆகிய 
திருமாலியர்களுக்கு மிகவும்‌ இன்றியமையாதது என்பர்‌! திரு 
மாலியர்கள்‌ உளங்குளிர்ந்து உரைக்கும்‌ (நவதிருப்பதிகள்‌” 
என்னும்‌ ஒன்பது பதிகளும்‌ இவ்வூரைச்‌ சுற்றியே அமைந்‌ 
துள்ளன. இவ்வூரிலேயே, “நம்மாழ்வார்‌” பிறந்தார்‌ ! அவர்‌ பிறப்‌ 
பதற்கு முன்னர்‌ இவ்வூர்‌ “திருக்குருகூர்‌! என்று வழங்கப்‌ 
பெற்றது. இப்பொழுது *நம்‌ ஆழ்வார்‌' பெயராலேயே, 
ஆழ்வார்‌ திருநகரி' என்று அழைக்கப்‌ பெறுகின்றது! இவ்வூரிலே, 
4 திருவாய்‌மொழி' என்னும்‌ தெய்வப்‌ பனுவலின்‌ உரையா சிரியர்‌, 
பெரிய வாச்சான்‌ பிள்ளை? தோன்றினார்‌; இராமானுசக்‌ கவி 
ராயர்‌ என்னும்‌ புலவர்‌ தோன்றினார்‌. 

(ஆழ்வார்‌ என்ற சொல்லுக்கு, (ஆண்டவன்‌ அருள்‌ 
வெள்ளத்தில்‌ ஆழ்ந்து கிடப்பவர்‌' என்று பொருள்‌ ! 
எல்லோரும்‌ (நம்‌--ஆழ்வார்‌' என்று போற்றும்‌ ஆழ்வார்‌, 


94 பொருநை வளம்‌ 


கி.பி. எட்டு ஒன்பதாம்‌ நூற்றாண்டுகளிலே இவ்வூரிலே தோன்றி 
னார்‌! நம்மாழ்வார்‌ பிறந்த திருப்பதி ஆகிய (அப்பன்‌ கோவில்‌! 
இவ்வூரின்‌ ஒரு பகுதியே ஆகும்‌! நம்மாழ்வார்‌ பிறந்து பதினாறு 
ஆண்டுகள்‌ இவ்வயூர்ப்‌ புளியமரத்து அடியிலே உண்ணாது-உறங்‌ 
காது--ஆடாது அசையாது -நோன்பு நோற்று *மெய்யறிவு' 
பெற்றார்‌ என்பர்‌ |. ஆதலின்‌ இந்தப்‌ புளியமரத்தை 'உறங்காப்‌ 
புளி' என்றும்‌ *திருப்புளி ஆழ்வார்‌' என்றும்‌ சொல்லுவர்‌ ! 
போதி மரத்து அடியில்‌ புத்தர்‌ மெய்யுணர்வு பெற்றார்‌! அசோக 
மரத்து அடியில்‌ அருகர்‌ மெய்ப்பொருள்‌ கண்டார்‌ !! அவர்களைப்‌ 
போன்றே புளியமரத்து அடியிலே நம்மாழ்வார்‌ பொய்மையற்ற 
மெய்யறிவு பெற்றார்‌ போலும்‌! இங்கே, நம்மாழ்வார்க்கு ஒரு 
தனிக்‌ கோவில்‌ உள்ளது. திருவரங்கம்‌ (பூலோக வைகுந்தம்‌' 
என்று சொல்லப்‌ பெறுவது போல, இந்த ஆழ்வார்‌ திருநகரி', 
“பரம பதத்து எல்லை! என்று பாராட்டப்‌ பெறுகின்றது ! 


“இதுவோ திருஈகரி£? ஈதோ பொருநை? 
இ.துவோ *பரமபதத்து எல்லை' 7--இதுவோதான்‌ 
வேதம்‌ பகர்நீதிட்ட மெய்ப்பொருளின்‌ உட்பொருளை 
ஓதும்‌ சடகோபன்‌ ஊர்‌?" 


இவ்வாறு, உடையவர்‌” என்னும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ பெற்ற 
*இராமானுசர்‌' என்னும்‌ திருமாலியப்‌ பெரியார்‌ பாடியுள்ளார்‌. 
நம்மாழ்வாருக்குச்‌ சடகோபன்‌”, *மாறன்‌', என்னும்‌ வேறு 
பெயர்களும்‌ உண்டு. நம்மாழ்வார்‌ மீது, 'சடகோபர்‌ அந்தாதி! 
என்னும்‌ ஒரு நூல்‌, கம்பர்‌ இயற்றியதாகக்‌ கருதப்‌ பெறு 
கின்றது! 


ஆழ்வார்‌ திருநகரியின்‌ பக்கத்திலே, ஒன்பான்‌ திருப்பதி” 
களில்‌ ஒன்றாகிய திருக்கோஞர்‌' என்னும்‌ ஒரு சிற்றூர்‌ உள்ளது. 
அங்கே ஓர்‌ அருட்‌ செல்வர்‌, மறையவர்‌ குலத்திலே தோன்‌ றினார்‌! 
அவர்‌ செஞ்சொற்‌ கவிதை வல்லவராக வீளங்கினார்‌; (மதுரகவி' 
என்னும்‌ பெயர்‌ பெற்றிருந்தார்‌! அவரே, நம்மாழ்வாரின்‌ தூய 
மாணவர்‌ ஆனார்‌! 'மதுரகவி ஆழ்வார்‌' ஆனார்‌! நம்மாழ்வார்‌ திருப்‌ 
பாசுரங்களை நானிலம்‌ அநியப்‌ பாடி மகிழ்ந்தார்‌. அவர்‌ நம்மாழ்‌ 
வாரைப்‌ பாராட்டிப்‌ பாடியுள்ளார்‌. இஃதோ, அவர்‌ திருவாக்கு : 


பொருநைக்கரைப்‌ பேரூர்கள்‌ 0௨: இத்‌ 


“தேவு மற்றறியேன்‌ குருகூர்‌ ஈம்பி, 
பாவின்‌ இன்னிசை பாடித்திரிவே /'** 


கொற்கை : 


இப்பொழுது, 'கொற்கை' (கொல்‌--கை) நீர்வளம்‌ மிகுந்த 
சிற்றூர்‌ ஆகக்‌ காட்சி தருகின்றது; இங்கே நெல்‌, வாழை, 
வெற்றிலை ஆகிய நன்செய்ப்‌ பயிர்‌ வளம்‌ நிலவுகின்றது ! முன்‌ 
னொரு காலத்தில்‌ இவ்வூர்‌ மாபெரும்‌ துறைமுக நகராக விளங்கி 
யிருந்தது; பாண்டி வேந்தரின்‌ கோநகராகக்‌ கொலுவீற்றிருந்‌ 
தீது 7 முத்துக்‌ குளிக்கும்‌ முதல்‌ இடமாக விளங்கியிருந்தது) 
உலக நாடுகளுடன்‌ கடல்‌ வாணிகம்‌ புரிந்த பெருந்‌ துறைமுகப்‌ 
பட்டினமாக விளங்கியிருந்தது. இவற்றை இலக்கிய ஏடுகள்‌ 
எடுத்து விளக்குகின்றன ; அயல்‌ நாட்டுப்‌ பயணிகளின்‌ அறிக்‌ 
கைகள்‌ புலப்படுத்துகின்றன. இங்கே நடைபெற்றுள்ள தொல்‌ 
பொருள்‌ அகழ்வுத்துறை ஆராய்ச்சிகள்‌ இவ்வூரின்‌ பழம்பெரு 
மையைத்‌ துலக்குகின்‌ றன. 


இவ்வூரின்‌ பக்கத்திலேயே, முன்னொரு காலத்தில்‌ 
தண்‌ பொருநை ஆறு கடலோடு கலந்துகொண்டிருந்தது. இப்‌ 
பொழுது அத்‌ தண்பொருநை.யாறு, இவ்வூரின்‌ பக்கத்திலே 
யுள்ள (புன்னைக்‌ காயல்‌' என்னுமிடத்திலே மன்னார்‌ வளைகுடாக்‌ 
கடலிலை சென்று மண்டுகின்றது! இதன்‌ பக்கத்திலே (பழைய 
காயல்‌! புதிய பொலிவோடு விளங்குகின்றது! இங்கிருந்து ஒரு 
கி. மீ. தொலைவில்‌ பொருநை யாறு கடலுடன்‌ கலக்கின்றது! 
வெளியூர்‌ மக்கள்‌ இச்‌ சங்கமுகத்துறையிலே நீராடுவதற்கு அமா 
வாசை நாள்‌ பார்த்து வருகின்றனர்‌! கொற்கைக்கும்‌ கடலுக்கும்‌ 
இடையே உள்ள கழிக்கானலில்‌, 'பழங்காயல்‌! ஆகிய சிற்றூர்‌ 
அமைந்துள்ளது. 18 ஆம்‌ நூற்றாண்டில்‌ தன்‌ தமிழ்‌ நாட்டிற்கு 
வந்த *மார்க்கபோர௦லா' என்னும்‌ இத்தாலிய அறிஞர்‌ குறிப்பிலே 
*காயல்‌ நகர்‌' இடம்‌ பெற்றுள்ளது! 16ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
தமிழ்‌ நாட்டிற்கு வந்து வாணிகம்‌ செய்த *போர்த்துக்கீசியர்‌' 
காயலைக்‌ கைவிட்டு, 'தூத்துக்குடியையே துறைமுகமாகத்‌ 

“நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ - 988, (மதுரகவி. யாழ்வார்‌) 
கண்ணிநுண்‌ சிறுத்தாம்பு - 8. 





96 பொருநை வளம்‌ 


திருத்தி அமைத்துக்‌ கொண்டனர்‌. பண்டைய கொற்கைக்‌ 
கோ நகரின்‌ பெருஞ்‌ சிறப்புக்களை, இன்றைய தூத்துக்குடி த்‌ துறை 
முகம்‌” பெற்று இலங்குவதைக்‌ கண்டு பூரிப்புக்‌ கொள்ளலாம்‌ ! 

சங்க இலக்கியங்கள்‌ *கொற்கைத்‌ துறைமுக'*த்‌ தைச்‌ சிறப்‌ 
பித்துக்‌ கூறுகின்றன. கி. பி. 3ஆம்‌ நூற்றாண்டில்‌ தமிழகம்‌ 
வந்த “கிரேக்க” வணிகர்கள்‌, இந்நாளில்‌ . வழங்கப்‌ பெறும்‌ 
மன்னார்‌ வளைகுடாக்‌ கடலை”, (கொற்கை வளைகுடா' என்றே குறித்‌ 
துள்ளனர்‌! கி.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்னர்‌ கொற்கை" 
தன்‌ சிறப்பினை இழந்தது போலும்‌! இவ்வூருக்கு வடக்கே 
தூத்துக்குடி முதல்‌, தெற்கே மணப்பாடு வரை இந்‌ நாட்களில்‌ 
முத்துக்‌ குளிக்கப்‌ பெறுகின்றது! ஆனால்‌, பழங்காலத்தில்‌, 
“முத்து வாணிகம்‌' கொற்கை நகரிலேயே சிறப்புப்‌ பெற்று விளங்கி 
யது என்பர்‌! “*கொற்கையில்‌ ஒரு பாண்டியர்‌ மரபும்‌, மதுரையில்‌ 
வேறு ஒரு பாண்டியர்‌ மரபும்‌ இருந்ததாகத்‌ தெரிகின்றது. 
கொற்கையிலே ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள்‌ இருந்தன ! 
இஃது, உலகில்‌ முதல்‌ நாகரிக மக்கள்‌ வாழ்ந்த இடங்களில்‌ 
ஒன்று! இங்கிருந்து 3 கி. மீ. தூரத்திலேயே பொருநையாறு 
கடலில்‌ கலந்தது !'' இவ்வாறு மார்க்க போலோ! தன்‌ குறிப்பிலே 
எழுதியுள்ளார்‌. 


14, திருச்செந்தூர்‌ வட்டம்‌: 


திருநெல்வேலி மாவ; _த்‌தின்‌ கிழக்கே கடலோரத்தில்‌ 
அமைந்த வட்டங்களில்‌ 'திருசெந்தூர்‌ வட்டமும்‌ ஒன்று ஆகும்‌, 
கி. பி, 1911அம்‌ ஆண்டு ஆங்கிலேயர்‌ ஆட்சி நலன்‌ கருதி 
“மாவட்டம்‌, வட்டம்‌ ஆகிய பிரிவுகளை மாற்றி அமைத்தனர்‌ ! 
அப்பொழுது, இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ ஏற்பட்டது! !0தள்‌ 
கரை வட்டம்‌' என்ற பெயரில்‌ இருந்த வட்டாரம்‌, சீவைகுண்டம்‌, 
திருச்செந்தூர்‌ ஆகிய வட்டங்களாக மாற்றி அமைக்கப்‌ பெற்‌ 
றது! இத்‌ திருச்செந்தூர்‌ வட்டத்தில்‌ மலைகள்‌ இல்லை! தேரி 
என்ற செம்மண்‌ குவியல்கள்‌ பல இடங்களில்‌ உள்ளன. 


ஈ 0 


ல ச விறல்போர்ப்‌ பாண்டியன்‌ 
புகழ்‌.மலி சிறப்பின்‌ கொற்கை புன்‌. துறை 
அவிர்கதிர்‌ முத்தம்‌ பக பட (அஃம்‌, 201) 


பொருநைக்‌ கரைப்‌ பேரூர்கள்‌ 87 


பொருநை நாட்டின்‌ பெருமிதம்‌ வாய்ந்த தண்பொருநை யாறு, 
இவ்‌ வட்டத்தின்‌ வடகோடியில்‌ உள்ள, புன்னைக்‌ காயல்‌! 
என்னும்‌ இடத்தின்‌ அருகிலேயே கடலில்‌ கலக்கின்றது. இவ்‌ 
வட்டத்தின்‌ தலைநகர்‌ திருச்செந்தூர்‌! இஃது, உலகின்‌ புண்ணிய 
துறைகளில்‌ சிறந்த ஒன்று என்று போற்றப்‌ பெறுகின்றது, 


இந்த வட்டத்தில்‌, ஆழ்வார்‌ திருநகரி, நாசரேத்து, சாத்‌ 
தான்‌ குளம்‌, உடன்குடி, ஆறுமுகனேரி, காயல்‌ பட்டினம்‌, குல 
சேகரப்‌ பட்டினம்‌, புத்தன்‌ தருவை, தாமரை மொழி முதலிய 
ஊர்கள்‌ குறிப்பிடத்தக்கன என்பர்‌! தமிழ்‌ நாட்டின்‌ தலை 
சிறந்த ஊர்களில்‌, *திருச்செந்தூர்‌' குறிப்பிடத்‌ தகுந்தது! இவ்‌ 
வூரின்‌ கடற்கரை . அமைவும்‌, செந்திலாண்டவன்‌ கோவில்‌ 
அமைப்பும்‌ நெஞ்சையள்ளும்‌ தன்மை வாய்ந்தன ஆகும்‌ ! 
திருச்செந்தூர்‌ : 

முருகப்‌ பெருமானின்‌ ஆறுபடை வீடுகளுள்‌ ஒன்றுகிய, 
*திருச்செந்தூர்‌' என்னும்‌ தெய்வப்‌ பேரூர்‌ இங்குத்‌ திகழ்‌ 
கின்றது! இதனை, திருச்சீரலைவாய்‌' என்று நக்கீரர்‌ அருளிய 
“திருமுருகாற்றுப்‌ படை' நவில்கின்‌றது. இந்‌ நகரின்‌ அருமை, 
*புறநானூறு' போன்ற சங்க இலக்கியங்களிலே சாற்றப்‌ 
பெற்றுள்ளது! முருகன்‌ கோவில்‌ கொண்டுள்ள திருத்தலங்கள்‌ 
பல இருப்பினும்‌, இச்‌ செந்தூரில்‌ முருகனை வழிபடுவதே சாலச்‌ 
சிறந்த மிகு பயன்‌ தரும்‌ என்று தமிழ்‌ மக்கள்‌ நம்பி வருகின்‌ 
றனர்‌! இவ்வூரை, 'செந்தில்‌' என்றும்‌, செந்தூர்‌” என்றும்‌, 
அலைவாய்‌! என்றும்‌ மக்கள்‌ வழங்கினர்‌. இன்று திரு' 
என்னும்‌ அடை சேர்த்து, மக்கள்‌, திருச்செந்தூர்‌' என்றே 
சொல்லுகின்றனர்‌. இவ்வூரின்‌ முருக வுருவை, மக்கள்‌ உள்ளம்‌ 
உருகி வழிபடுகின்றனர்‌ ; இப்‌ பொருநை நாட்டுப்‌ பெருமக்கள்‌ 
செந்தில்‌ வேலன்‌ அருள்‌ நினைந்து, 'கண்கண்ட கடவுள்‌' என்று 
போற்றி வருகின்றனர்‌ | நக்கீரர்‌, அருணகிரிநாதர்‌, குமரகுரு 
பரர்‌, பகழிக்‌ கூத்தர்‌ முதலிய பாவலர்‌ பலர்‌, *செந்தில்‌ முதல்‌ 
வன்‌' சீர்‌ அருள்‌ சிந்தித்துப்‌ பாக்கள்‌ ஆக்கியுள்ளனர்‌. இங்கே 
முருகன்‌ கோவில்‌ அமைந்துள்ள முறை, வியந்து வணங்கும்‌ 
சிறப்பு வாய்ந்து விளங்குகின்றது. திருநெல்வேலி மாவட்டத்‌ 


86 பொருநை வளம்‌ 


திலே, இது போன்ற மிகு வருவாய்‌ உடைய திருக்கோவில்‌ 
வேறு இல்லை ! கோவில்‌ முழுவதும்‌ நுரைமணல்‌ கற்கள்‌ மீது 
கட்டப்‌ பெற்றுள்ளது. *வெல்‌' என்ற வினைச்‌ சொல்லின்‌ முதல்‌ 
எழுத்து நீண்டு, 'வேல்‌' என்னும்‌ பெயர்ச்‌ சொல்லாக விளங்கு 
கின்றது. *வெற்றி' என்னும்‌ பொருள்‌ உடைய (வேல்‌! என்னும்‌ 
போர்க்கருவி இங்கே, இறைவன்‌ திருக்கையில்‌ திகழ்கின்றது! 
எனவே, வேலன்‌, வேலவன்‌, வேலப்பன்‌ * என்ற பெயர்களால்‌ 
முருகனைக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 

கோவில்‌, அலைவந்து மோதும்‌ கடற்கரை அருகே அழகுற 
அமைந்துள்ளது, கோவிலின்‌ முன்னே *சண்முக விலாசம்‌' 
என்னும்‌ மண்டபம்‌ கட்டப்‌ பெற்றுள்ளது. கோவிலின்‌ உள்ளே 
'சந்தன மலையும்‌, பல்லவர்‌ காலத்து (வேங்கடாசலபதி! (திரு 
மால்‌) திருவுருவமும்‌ உள்ளன. இதனால்‌, பழங்காலச்‌ சிவநெறி 
யாளர்களிடம்‌ இருந்த சமயப்‌ பொறையை உணர்ந்து கொள்ள 
லாம்‌! கேரவிலின்‌ கோபுரம்‌ செம்மாந்த தோற்றம்‌ உடையது! 
அக்‌ கோபுரம்‌ ஓங்கார வடிவிலே கட்டப்பெற்றுள்ள து! கோபுரத்‌ 
திலே வேல்‌' வடிவம்‌ பொருத்தப்‌ பெற்றுள்ளது! அது நெடுந்‌ 
தூரம்‌ தெரியும்‌ உயரம்‌ உற்றுள்ளது! கோவிலுக்கு வடக்கே 
ஒரு குகை கடலை நோக்கி இருக்கின்றது! அதனை, (வள்ளி 
ஒளிந்த வள நாடு' என்பர்‌ ! 

சண்முக விலாச மண்டபத்திற்குத்‌ தெற்கே, ஒரு பெரிய 
கிணற்றின்‌ உள்ளே ஒரு சிறு கிணறு அமைந்துள்ளது! அது, 
நாழியுருவிலே அமைந்துள்ளது. ஆதலின்‌, அதனை 'நாழிக்‌ 
கிணறு” என்பர்‌! இக்‌ கிணறு, திருச்செந்தூரின்‌ தனிச்‌ சிறப்‌ 
பினை த்‌ தெரிவிப்பதாக அமைந்துள்ளது ! 

கடட. ௨ கடல்‌ பெரி 

மண்ணீரும்‌ ஆகா(து); அதன்‌௮ர௬3க சற்‌.நூறல்‌ 
உண்ணிீரும்‌ ஆக விடும்‌!” 
1. **உன்னை ஒழிய ஒருவரையும்‌ ஈம்புகிலேள்‌; 

பின்னை ஒருவரையான்‌ பின்செல்லேள்‌--பன்னிருகைக்‌ 


கோலப்பா/ வானோர்‌ கொடியவிளை தீர்த்தருளும்‌ 
வேலப்பா ! செந்திவாழ்‌ வே" 


(திருமுருகா ற்றுப்படை பிற்சேர்க்கை : ட.) 
2. மூதுரை (ஒளவையார்‌): ௧௨, 


பொருநைக்கரைப்‌ பேரூர்கள்‌ 89 


என்ற ஒளவையாரின்‌ அருள்மொழிக்கு எடுத்துக்காட்டாக இந்‌ 
நாழிக்‌ கிணறு அமைந்துள்ளது! கடலருகே, உப்புத்‌ தண்ணீர்க்‌ 
கிணற்றின்‌ பக்கத்தில்‌, அருகருகே அமைந்தும்‌, ஒன்றன்‌ நீர்‌ 
மற்றொன்றுடன்‌ கலக்காது இருக்கின்றது! இஃது, இயற்கை 
யின்‌ வியத்தகு திறமே எனலாம்‌! நாழிக்‌ கிணற்றின்‌ ஆழம்‌ 
ஏழு அடியே ஆகும்‌! இதில்‌ உள்ள நல்ல நீர்‌, விளிம்பு வரை 
நிறைந்திருக்கும்‌. இதில்‌ உள்ள நீர்‌, அள்ள அள்ளக்‌ குறை 
யாது; ஆயிரம்‌ பேர்‌ செம்பு செம்பாக முகந்து எடுத்தாலும்‌, 
இதன்‌ நீர்‌ குறைவது இல்லை! : இதில்‌, நீரை எடுக்க எடுக்க, 
மீண்டும்‌ மீண்டும்‌ உடனுக்குடன்‌ நிறைந்துவிடுகின்றது ! நீரை 
எடுக்காமல்‌ இருப்பினும்‌, நீர்‌ மிகுதியாக ஊறி வடிவதும்‌ இல்லை! 
இதில்‌ எப்பொழுதும்‌ நீர்‌ வரம்புவரையில்‌ நிறைந்திருக்கும்‌! 
கடலில்‌ நீராடியவர்கள்‌ இக்‌ கிணற்றிலும்‌ வந்து நீராடுவது 
மரபு! இக்‌ கிணறு, முருகன்‌ திருவேல்‌ குத்திய அருளால்‌ 
அமைந்துள்ளது என்று மக்கள்‌ நம்பி மதிக்கின்றனர்‌! 


இத்திருக்கோவிலில்‌ அமைந்துள்ள மற்றுமோர்‌ அருஞ்‌ 
சிறப்பு 'இலைத்திருநீறு' (இலை விபூதி) என்பர்‌! இங்கே பன்‌ 
னீர்‌ மரங்கள்‌ மிகுதி, பன்னீர்‌ இலையிலுள்ள பன்னிரண்டு 
நரம்புகள்‌ முருகனின்‌ பன்னிரண்டு திருக்கைகளை நினைவூட்டு 
வன என்பர்‌! பன்னீர்ப்‌ பூவுக்கு உரிய அமைதிப்‌ பண்பு, பன்‌ 
னீர்‌ இலைகளிலும்‌ உள்ளது என்பர்‌! கை கால்‌ வலிப்பு, கபம்‌, 
குட்டம்‌, காசம்‌ முதலிய அருநோய்களைப்‌ போக்கும்‌ ஆற்றல்‌ 
பன்னீர்‌ இலைக்கு உண்டு என்று நம்புகின்றனர்‌. ஆதலின்‌, 
திருநீற்றைப்‌ பன்னீர்‌ இலையுள்‌ வைத்தே இக்கோவிலில்‌ வழங்கு 
கின்றனர்‌! 


இக்கோவிலை அடிப்படையாகக்‌ கொண்டு, பல நூல்கள்‌ 
வெளிவந்துள்ளன. அரும்‌ புலவர்‌ பலர்‌, இப்பெரும்‌ பெயர்‌ 
முருகனைப்‌ பாடித்‌ தொழுதுள்ளனர்‌! செயற்கரிய செயல்கள்‌ 
இவ்விடத்திலே நிகழ்ந்துள்ளன என்பர்‌! மன்னர்களும்‌ மாண்‌ 
புள்ளோரும்‌ வழிவழியே இக்கோவிலில்‌ வந்து தொழுது வாழ்நீ 
துள்ளனர்‌ ! 


90 பொருநை வளம்‌ 
.  நென்கர்சி வட்டம்‌ : 


திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ மேற்கு மலைத்‌ தொடர்ப்‌ 
பகுதியில்‌ நான்குநேரி, அம்பாசமுத்திரம்‌, தென்காசி வட்டங்கள்‌ 
அமைந்துள்ளன. இவற்றுள்‌, பொதிகை பலையைப்‌ பெற்றுள்ள . 
அம்பை வட்டம்‌ நடு நாயகமாக அமைந்துள்ளது; மகேந்திர 
மலையைப்‌ பெற்றுள்ள நான்குநேரி வட்டம்‌ தென்பால்‌ அமைந்‌ 
துள்ளது; குற்றால மலையைப்‌ பெற்றுள்ள தென்காசி வட்டம்‌ 
வடபால்‌ அமைந்து விளங்குகின்றது! இத்‌ தென்காசி வட்டம்‌, 
கேரள மாநிலத்தின்‌ தென்‌ பகுதிக்குச்‌ செல்லும்‌ வாயிலாகிய 
ஆரியங்காவுக்‌ கணவாயைப்‌ பெற்றுள்ளது. 


தென்காசித்‌ திருநகர்‌: 


இத்‌ தென்காசி மாநகர்‌, வரலாற்றுச்‌ சிறப்பு வாய்ந்தது! 
பாண்டிய அரசர்களில்‌ சிலர்‌ இவ்வூரைத்‌ தலைநகராகக்‌ கொண்‌ 
டிருந்தனர்‌. இந்நகர்‌ சிற்றாற்றங்கரை மீது அமைந்துள்ள 
சிறப்பினைப்‌ பெற்றுள்ள து. தமிழ்‌ நாட்டின்‌ புகழ்‌ பெற்ற கோவில்‌ 
களில்‌ “காசி விசுவநாதர்‌ கோவில்‌! ஒன்றாகும்‌. அஃது, இந்நகரின்‌ 
நடுவே ஒரு சிற்பக்‌ கலைக்‌ கூடமாக அமைந்துள்ளது! திருக்‌ 
குற்றாலத்திற்குச்‌ செல்லும்‌ வழியிலே, இத்‌ தென்காசித்‌ தலைநகர்‌ 
இருக்கின்றது? இது, நன்செய்‌ நிலவளம்‌ மிகுந்த செழித்த 
வட்டாரமாக விளங்குகின்றது. 


திருக்குற்றாலம்‌ : 


'சிற்றுறு', தண்‌ பொருநை யாற்றின்‌ சிறந்த துணையாறு 
களில்‌ முதன்மை வாய்ந்தது! இதனை, சித்திரா நதி' என்று வட 
மொழியாளர்‌ வழங்குகின்றனர்‌, இத்த ஆறு தோன்றும்‌ மேற்கு 
மலைத்‌ தொடர்ப்‌ பகுதியை, “குற்றால மலை' என்று குறிப்பிடுவர்‌. 
இங்கே, குறிஞ்சி நிலவளம்‌ அனைத்தும்‌ கொழித்துச்‌ செழிப்பு 
ஊட்டுவதைக்‌ காணலாம்‌! அடர்த்தியான காடுகளும்‌, ஏலக்‌ 
காய்த்‌ தோட்டங்களும்‌, பழத்தோட்‌ டங்களும்‌ இங்கே உள்ளன. 
அருவிகளும்‌, தென்றலும்‌, சாரலும்‌ இப்பகுதியின்‌ தனிப்‌ பெருஞ்‌ 
சிறப்புகளாக விளங்குகின்றன. ஆதலின்‌, இக்குற்றாலமலைப்‌ 


பொருறைக்கரைப்‌ பேரூர்கள்‌ 9£ 


பகுதியை, இயற்கை அன்னையின்‌ அருட்கொடை என்பர்‌! 
ஆனி, ஆடி, ஆவணி மாதங்கள்‌ இங்கே 'சாரல்‌ காலம்‌” வரும்‌. 
அப்பொழுது, குற்றாலத்தில்‌ மழைத்தூறலும்‌, இளம்‌ வெயிலும்‌, 
குளிர்தென்றலும்‌ இயங்கும்‌. அருவிகளில்‌ நீராடுவது தனி 
இன்பம்‌ தரும்‌; மூளைதோய்க்கு உற்ற மருந்து! உடல்நலன்‌ 
பேணுதற்கு உற்ற வாய்ப்பு, இந்நாட்களில்‌ குற்றாலத்தில்‌ 
தங்கி மகிழ்வது பெறற்கு அரிய பேறு ஆகும்‌! ஆதலின்‌, உடல்‌ 
நலன்‌ பெற விரும்புவோர்‌, உலகின்‌ பல இடங்களிலிருத்தும்‌ 
பெருந்தொகையினராக வந்து குற்றாலத்துச்‌ சாரலின்‌ பயன்களை: 
நுகர்வர்‌. 

குற்றால நாதர்‌ கோவில்‌, '*சித்திர சபை' சிறப்பினைப்‌ பெற்‌ 
றுள்ளது. இக்குற்றாலம்‌, மூவர்‌ தேவாரம்‌ பெற்ற முதுபதி: 
ஆகும்‌! இங்கே உள்ள வட அருவி, செண்பகா அடவி அருவி, 
தேன்‌ அருவி, புலி அருவி, பழைய அருவி--ஆகிய அருவிகள்‌ 
மக்களுக்குப்‌ (பருவகால விருந்தா'கப்‌ பயன்படுகின்றன! இந்த 
அருவிகளில்‌ நீராடும்‌ இன்பம்‌, உடலும்‌ உள்ளமும்‌ ஒருசேர 
மகிழ உதவுகின்றது. குற்றாலத்திலே, குரங்குகள்‌ மிகுதி. 
இங்கே, முக்கனி தரும்‌ மரங்களும்‌, நறுமணந்தரும்‌ மரங்‌ 
களும்‌, பலவகைக்‌ காட்டு மரங்களும்‌ உண்டு, குற்றால மலைக்‌. 
-தாடுகளில்‌ "மிளா, மலையாடு, மான்கள்‌ திரிகின்றன. 


குற்றாலம்‌ இயற்கை வளமும்‌, இன்ப இறை நெறி வளமும்‌ 
பெற்று இலங்குகின்றது. குற்றாலத்‌ திருக்கோவிலில்‌, பெருமாள்‌, 
சிவலிங்கம்‌” ஆகக்‌ காட்சி தருவதைக்‌ காணலாம்‌. திருநாவுக்‌ 
கரசரும்‌, மாணிக்க வாசகரும்‌ இத்‌ திருக்‌ குற்றாலத்து இறைவனை 
நினை ந்து வழிபட்டுள்ளனர்‌ : 
(உற்றார்‌ ஆர்‌உள3ரா? உயிர்கொண்டு போம்பொழுது 


கு.ற்றுலத்‌( து) உறை கூத்தன்‌அல்லால்‌ ௩மக்‌(கு) உற்றார்‌ ்‌ 
ஆர்‌ உளரோ?"!* 


-இருநாவுக்கரசர்‌ 








1, மிளா--ஒருவகைக்‌ காட்டு விலங்கு; காட்டு எருமை பான்றது;: 
வருவது அறிய இயலாத ஒருவகை மிருகம்‌. 
8... திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌? நாலாந்திருமுறை : 9, பொது: 91 








7 தண்பொருநை தந்த தவமாண்பினர்‌ 


ஆற்றங்கரைகளே வளம்‌ மிகுந்த வட்டாரங்கள்‌ ஆகின்‌ 

றன. ஆதலின்‌, *ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ்‌' என்ற பழ: 
மொழி எழுந்தது! செழிப்புற்று வாழும்‌ நெஞ்சங்களிலேயே 
சிந்தனைச்‌ செல்வம்‌ சிறந்து ஒளிரும்‌ என்பர்‌, நம்‌ நாட்டில்‌ 
ஆறுகள்‌ பல உண்டு! அவை யாவும்‌ புலவர்‌ பாடும்‌ புகழ்‌ 
உடையனவே யாம்‌. ஐந்து சிறந்த ஆறுகள்‌ தமிழகத்தை 
வாழ்விக்கின்றன! அவை, காவிரி, தென்‌ பெண்ணை, பாலாறு, 
வைகை, பொருநை என்பன. இவற்றுள்‌, தென்பாண்டி நாட்‌ 
டின்‌ உயிரெனத்‌ திகழ்வது, *பொருநைத்‌ திருநதீயே' ஆகும்‌! 
இதனைக்‌ கம்பர்‌, 

பொன்‌ திணிந்த புனல்‌ பெருகும்‌ 

பொருநை எனும்‌ திருநதி'' 


என்று புகழ்ந்து பாடினார்‌! இந்தத்‌ *தண்‌ பொருநை' (தாமிர 
வருணி) ஆற்றங்கரைகளில்‌ அமைந்த பேரூர்களில்‌, *செயற்‌ 
கரிய செய்த பெரியார்‌' பலர்‌ தோன்றினர்‌. அவர்கள்‌ உயர்ந்த 
பண்பாட்டையும்‌ சிறந்த நாகரிகத்தையும்‌ உலகிற்கு உணர்த்‌ 
தினர்‌; தவ மாண்பினரா'கத்‌ திகழ்ந்தனர்‌. *தவம்‌'* *தூயதெறி-- 
நோன்பு! என்னும்‌ பொருளை உடைய பெயர்ச்‌ சொல்லாகப்‌ 
பயன்‌ படுகின்றது; தவ,” *மிகுதி' என்னும்‌ பொருளை உடைய 
உரிச்சொல்லாகவும்‌ பயன்படுகின்றது! இந்த இரு பொருளையும்‌ 





1, தவம்‌ -தூய துறவுநெறி. 
உற்றநோய்‌ நோன்றல்‌, உயிர்க்‌(கு) உறுகண்‌ செய்யாமை, 
அற்றே, தவத்திற்‌(கு.) உரு." (குறள்‌: 284) 
8, தவ-மிகுதி, சால உறுதவ நனிகூர்‌ கழிமிகல்‌'' 
(ஈன்லூல்‌; 458), 


94 பொருநை வளம்‌ 


இணைத்தே, 'மிகுந்த தூய தோன்பினை உடைய மாண்பினர்‌' 
என்ற பொருளிலேயே, (தவ மாண்பினர்‌' என்ற தொடர்‌ பயன்‌ 
படுத்தப்‌ பெறுகின்றது. 


பொருநை ஆற்று நீர்‌ மிகவும்‌ பெருமை உடையது என்பர்‌. 
இப்‌ பொருநையாற்றின்‌ நீரை அருந்தியவர்‌ கல்வி உணர்ச்சி 
மிகுந்தவராகக்‌ காணப்‌ பெறுவர்‌, இந்த ஆற்றங்கரை ஊர்கள்‌, 
அரிய புலவர்‌ பலரை அளித்துள்ளன! இதனால்‌, பொருநைக்‌ 
கரையை, 'புலவர்களின்‌ வளர்ப்புப்‌ பண்ணை” என்று போற்றி 
வருகின்றனர்‌; (தவமாண்பினர்‌ பலர்‌ தோன்றிய தனி வட்டாரம்‌” 
என்று பாராட்டி வருகின்றனர்‌. அத்தகைய 4தவ மாண்பினர்‌' 


களில்‌ ஒரு சிலரை இங்கே சிந்திக்கலாம்‌, 


(1) அகத்தியர்‌ 


பொருநையாறு பிறந்த மலை, *பொதியம்‌' என்று கண்‌ 
டோம்‌. அதற்கு, 'அகத்தியர்‌ மலை' என்ற வேறு பெயரும்‌ 
உண்டு! ஆம்‌; இன்றும்‌, *அகத்தியர்‌' அங்கு வாழ்ந்து வரு 
கின்றார்‌ என்று நம்புபவரும்‌ உண்டு! (தமிழ்‌ முனிவன்‌ வாழு 
மலை' என்றார்‌, குமரகுருபரர்‌! பொதியமலையிலே, மிகப்பழைய 
காலத்திலே ஒரு “தமிழ்‌ முனிவர்‌' வாழ்ந்தார்‌. அவரை, அழகுத்‌ 
தமிழிலே, அகத்தியர்‌! என்றனர்‌, பிறர்‌ எவருக்கும்‌ கடுகளவு 
தீமையேனும்‌ கருதாதவரே, உலக மக்கள்‌ உள்ளத்துள்‌ எல்‌ 
லாம்‌ வாழ்பவர்‌ ஆவார்‌! 


உள்ளத்தால்‌ பொய்யா(.து) ஒழுகன்‌, உலகத்தார்‌ 
உள்ளத்துள்‌ எல்லாம்‌ உளன்‌.'' (குறள்‌: 94) 


ஒருவன்‌ தன்‌ உள்ளம்‌ அறியப்‌ பொய்‌ இல்லாமல்‌ நடப்பானாயின்‌, 
அத்தகையவன்‌, உலகத்தாரின்‌ உள்ளங்களில்‌ (அகங்களில்‌) 
எல்லாம்‌ ஊன்றி இருப்பவன்‌ ஆவான்‌! இது, திருவள்ளுவரின்‌ 
தெளிந்த மொழி, இத்தகைய முறையிலே (0பொதிகைத்‌ தமிழ்‌ 
முனிவர்‌', மக்கள்‌ அகத்தில்‌ இயங்கி *அகத்தியன்‌' (அதத்து-4-இயன்‌) 
ஆகத்‌ திகழ்ந்தார்‌, ஆதலின்‌, *அகத்தியன்‌' என்னும்‌ அரிய 
தமிழ்ப்‌ பெயரைப்‌ பெற்றார்‌. 


தண்பொருநை தந்த தவமாண்பினர்‌ 95 


அகத்தியர்‌ ஒருவர்‌ அல்லர்‌; பலர்‌ என்று ஆராய்ந்து வரு 

கின்றனர்‌! பொதிகைமலையிலே ஒரு தமிழ்ச்‌ சங்கம்‌ நிறுவி, 
தமிழ்‌ மொழிக்கு ஓர்‌ அரிய இலக்கண நூல்‌ ஆக்கிய தமிழ்‌ 
முனிவர்‌, ஓர்‌ அகத்தியர்‌! ஆவார்‌! அவரே, இயல்‌, இசை, 
நாடகம்‌ ஆகிய முத்தமிழ்‌ பற்றி ஆராய்ந்து, பன்னீராயிரம்‌ 
நூற்பாக்கள்‌ கொண்ட “அகத்தியம்‌' என்னும்‌ முதல்‌ தமிழ்‌ இலக்‌ 
கண நூல்‌ ஆக்கினார்‌! ஆனால்‌, அந்த நூல்‌ இப்பொழுது 
முழுமையாகக்‌ கிடைக்கப்‌ பெறவில்லை! கடல்கோள்‌, கறையான்‌ 
அரிப்பு, கவலையற்றோர்‌ காப்பின்மை போன்ற பேணாக்‌ குறை 
யால்‌, அந்‌ நூலை நாம்‌ இப்பொழுது இழந்து விட்டோம்‌! ஆயி 
னும்‌, உரையாசிரியர்களின்‌ உரைமேற்கோள்களாக, ஒருசில 
அகத்திய நூற்பாக்கள்‌ கிடைக்கப்‌ பெற்றுள்ளோம்‌. அவற்றுள்‌ 
ஒன்று : 

“இலக்கியம்‌ இன்றி இலக்கணம்‌ இன்றே; 

எள்ளின்‌ ரல்‌ எண்ணெயும்‌ இன்‌ே; 

எள்ளினின்‌ (று) எண்ணெய்‌ எடுப்பது போல, 

இலக்கி யத்தினின்‌று எடுபடும்‌ இலக்கணம்‌/'' 


இதனால்‌, இலக்கணம்‌ எழுகின்ற. முறைமையினை, தெரிகின்‌ 
றோம்‌! இதனை, அறிவியல்‌ தெறியிலே உணர்த்துகின்ற அகத்‌ 
தியம்‌' என்னும்‌ அருமைநூலின்‌ பெருமையினை உணரு 
கின்றோம்‌ ! 


சிவபெருமானால்‌, இம௰யத்திலிருந்து பொதியம்‌ அனுப்பி 
வைக்கப்‌ பெற்ற புராண அகத்தியர்‌! கதையை முன்னரே 
பார்த்துள்ளோம்‌! வட ஆரியர்‌ தென்னாடு வந்து குடியேறிய 
காலத்தில்‌, ஓர்‌ ஆரியக்‌ குழுவின்‌ தலைவராக *அகத்தியர்‌' வீற்‌ 
திருந்தார்‌. என்று வரலாறு தெரிவிக்கின்றது! அகத்தியர்‌ 
தென்னாடு வந்து, சிவன்‌ அருளாலும்‌, முருகன்‌ திருவருளாலும்‌ 
தமிழ்மொழியைத்‌ தெளிவாகக்‌ கற்றார்‌ என்பர்‌! அகத்தியர்‌ 
மாணவர்‌ பன்னிருவர்‌ என்பர்‌. அவர்கள்‌ : (1) அதங்கோட்டா 
சான்‌, (1) தொல்காப்பியர்‌, (111) செம்பூட்சேய்‌, (14) காக்கை 
பாடினியார்‌, (9) நத்தத்தனார்‌, (11) துராலிங்கனார்‌, (114) பனம்‌ 
பாரனார்‌, (4114) கழாரம்பனார்‌, (18) வையாபிகனார்‌, (%) வாய்ப்‌ 


96 பொருநை வளம்‌ 


பியனார்‌, (24) அவிநயனார்‌, (414) வாமனார்‌. இவர்கள்‌ அனை 
வரும்‌ அகத்தியரிடம்‌ பயின்ற தலைசிறந்த தமிழ்ப்பாவலர்கள்‌ 
ஆவர்‌! இப்‌ புலவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தனித்தனியே வெவ்‌ 
வேறு நூல்கள்‌ ஆக்கினர்‌, 


அகத்தியர்‌ மாணவர்களுள்‌, '0தொல்காப்பியர்‌' தூய்மையும்‌, 
திறமையும்‌ கொண்டு திகழ்ந்தார்‌. எழுத்து, சொல்‌, பொருள்‌ 
ஆகிய முன்று பிரிவுகளிலே, தொல்காப்பியர்‌ இலக்கணம்‌ எழுதி 
யுள்ளார்‌. அதன்‌ பெயர்‌ '(தொல்காப்பியம்‌' ஆகும்‌, அந்‌ நூல்‌ 
முழுவதும்‌ மொத்தம்‌ 1610 நூற்பாக்கள்‌ கொண்டுள்ளது. 
இதுவே, இன்று தமிழ்மொழிக்குக்‌ கிடைத்துள்ள முழுமை 
வாய்ந்த தொன்மை இலக்கண நூலாகத்‌ துலங்குகின்றது! 
இதுவும்‌, *தண்பொருநை யாறு' பிறக்கும்‌ (பொதியமலைத்‌ 
தமிழ்‌ மன்ற'த்தில்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌ அன்றோ? இந்‌ 
நூல்‌ *நிலம்தரு திருவின்‌ பாண்டியன்‌' அவைக்களத்திலே அரங்‌ 
கேற்றம்‌ செய்யப்‌ பெற்றது! பொதிகையின்‌ மேற்பால்‌ உள்ள 
திருவிதாங்கோட்டு ஆசிரியர்‌ *அதங்கோட்டு ஆசான்‌' ஆராய்ந்து 
மதிப்பிட்டுள்ளார்‌! இதனைத்‌ தொல்காப்பியத்திற்குச்‌ சிறப்புப்‌ 
பாயிரம்‌ வழங்கியுள்ள தோற்றம்‌ மிகுபுலவர்‌ 'பனம்‌ பாரஜர்‌' மொழி 
களால்‌ புரிந்து கொள்கின்றோம்‌! 


எனவே, தமிழ்‌ மக்களும்‌, தமிழ்ப்‌ புலவர்களும்‌ உச்சி மீது 
வைத்துப்‌ போற்றும்‌ உயர்மதிப்புக்கு உரியவராக, 'அகத்தியர்‌' 
திகழ்ந்தார்‌. *(இன்றியமையாதவர்‌' என்ற பொருளிலும்‌ அகத்‌ 
தியர்‌' என்னும்‌ பெயர்‌ வழங்கப்‌ பெற்று வந்துள்ளது. பாண்டி 
வேந்தர்கள்‌ தம்‌ அரசியல்‌ ஆசிரியராக மரபு வழியே கருதப்‌ 
பெற்று வந்தவர்‌ 4அகத்தியர்‌' என்பர்‌! (பொன்னி! (காவிரி) 
ஆற்றையும்‌, (பொருநை' (தாமிரவருணி) ஆற்றையும்‌ “அகத்‌ 
திய முனிவரே' தந்தார்‌ .என்று புராணங்கள்‌ புகல்கின்றன! 
அவர்மேல்‌ இருந்த பற்றுதல்‌ காரணமாக, தமிழர்கள்‌, அகத்தி 
யரைக்‌ கடவுள்‌ தன்மை படைத்த பெரும்‌ புலவர்‌ என்று போற்‌ 
றிப்‌ புகழ்ந்தனர்‌. பொருநை நாட்டின்‌ பல்வேறு ஊர்கள்‌ அகத்‌ 
தியர்‌' பெயர்‌ பெற்று இலங்குகின்றன; பல்வேறு இடங்களில்‌ 
அகத்தியருக்குச்‌ சிலை செய்துவைத்து மக்கள்‌ வழிபட்டு வரு 


































































































114 பொருநை வளம்‌ 


ஏற்றதொரு இடம்‌ பெற அவாவினார்‌; காசி நகரின்‌ மன்ன 
வனைக்‌ சண்டு, அவனிடம்‌ அதனைப்‌ பெற விரும்பினார்‌. 
அவனோ, முகமதிய அரசன்‌! அவனோடு உரையாட, அவன்‌ 
மொழியாகிய *இந்துத்தானி' தெரிய வேண்டும்‌! 


12. சகல்‌ கள்‌ வல்லி மாலை: 


குமர குருபர அடிகள்‌ இந்துத்தான மொழியிலே வல்லமை 
பெறக்‌ கருதினார்‌; கலைமகளின்‌ திருவருளை வேண்டினார்‌! சகல 
கலாவல்லி மாலை' என்னும்‌ பதிகம்‌ பாடினார்‌; ஓர்‌ அரிமாவின்‌ 
மேலேறிச்‌ சென்று, காசி வேந்தனைக்‌ கண்டார்‌! முகமதிய 
மன்னவன்‌ அடிகளின்‌ திருவருள்‌ பேற்றினையும்‌, மிக்க தவ 
ஆற்றலினையும்‌, கடல்‌ அனைய கல்வி நலனையும்‌, ஒழுக்க மாண்‌ 
பினையும்‌ கண்டு, மிக மிக வியந்தான்‌! முனிவர்‌ வேண்டிய 
இடத்தை எடுத்துக்கொள்ளுமாறு ஆணை இட்டான்‌. அந்த 
ஆணையைப்‌ பெற்ற அடிகளார்‌, காசியில்‌ திருமடம்‌ ஒன்றை 
அமைத்தார்‌. அங்கே தங்கியிருந்து அறப்பணிகள்‌ புரிந்தார்‌. 


'காசியிலே (குமாரசாமி மடம்‌' என்னும்‌ திருமடத்திலே 
குமர குருபர முனிவர்‌ பல்லாண்டுகள்‌ தங்கினார்‌. இந்துத்தானி 
மொழியிலே பல சொற்பொழிவுகள்‌ ஆற்றினார்‌; சிறப்பாக, வட 
நாட்டு மக்களுக்குத்‌ தமிழ்மொழியில்‌ . வழங்கும்‌ கம்ப ராமா 
யண த்தின்‌ சிறப்பினை அறிவுறுத்தினார்‌. இவர்‌ பொழிவு கேட்டு 
நாள்தோறும்‌ உவந்தவர்களில்‌, துளசிதாசர்‌! என்னும்‌ புல 
வரும்‌ ஒருவர்‌ ஆவர்‌! அவரே, பின்னாளில்‌ இந்தியிலே, *இராமா 
யணம்‌ பாடினார்‌ என்பர்‌! அதுவே, இன்று *துளசிதாசர்‌ இராமா 
யணம்‌' என்று வழங்கப்‌ பெறுகின்றது. அடிகளின்‌ காசி மடத்து 
வருவாயிலேயே திருப்பனந்தாள்‌ திருமடம்‌' வளர்ந்தோங்கி 
யுள்ளது! இவ்வாறு, செந்தமிழையும்‌ சிவ நறியையும்‌ வளர்த்த 
குமரகுருபரரின்‌ இன்னுயிர்‌ காசி மாநகரிலேயே ஒரு வைகாசித்‌ 
தேய்பிறை தாளில்‌ இறைமை உற்றது என்பர்‌. 

குமரகுருபரர்‌ இப்‌ பன்னிரு சிற்றிலக்கியங்களை அருளிய 
தோடு (1) மதுரை மீனாட்சி யம்மை குறம்‌, (11) மீனாட்சி யம்மை 
இரட்டை மணிமாலை, (114) தில்லைச்‌ சிவகாமி அம்மை இரட்டை 








11௦ பொருநை வளம்‌ 


கோளில்‌' அமைந்துள்ளது! அங்கே குறுநில மன்னர்களின்‌ புகழ்‌ 
வாய்ந்த (வேளாளர்‌ குடி' ஒன்று விளங்கியது! 


இந்த அரசர்‌ குடி வழியிலே திருவழுதி வள நாடர்‌ மரபிலே 
(போர்க்காரி' என்னும்‌ மன்னவர்‌ பெரும்‌ புகழோடு வீளங்‌ 
கினார்‌) அந்‌ நாளில்‌, (நாஞ்சில்‌ நாடு” எனப்படும்‌ (நாகர்‌ 
கோவில்‌' வட்டாரத்தில்‌ உள்ள திருவண்பரிசாரம்‌” என்ற 
திருப்பதி சாரம்‌" என்னும்‌ திரு நகரில்‌, 'திருவாழ்மார்பர்‌' என்னும்‌ 
மாண்பாளர்‌ வீறுடன்‌ விளங்கினார்‌. அவர்‌ திருமகளார்‌ உடைய 
நங்கை' என்பாளைக்‌ 'காரியார்‌' திருமணம்‌ புரிந்து களிப்போடு 
வாழ்ந்தார்‌! ஆயினும்‌, அன்னவர்களுக்குப்‌ பல்லாண்டுகள்‌ மகப்‌ 
பேறு வாய்க்கவில்லை! ஒருமுறை, திருவண்பரி சாரத்திலிரு ந்து, 
திருக்குருகூர்‌ வரும்‌ வழியிலே, மேற்குத்‌ தொடர்ச்சி மலையைச்‌ 
சார்ந்த (மகேந்திரகிரி' மலையடிவாரத்தில்‌ நம்பியாற்றங்கரை 
யிலே அமைந்துள்ள *திருக்குறுங்குடி'பிலே, காரியாரும்‌ உடைய 
நங்கையாரும்‌ தங்கினர்‌; அங்கே கோவில்‌ கொண்டுள்ள :நம்பி' 
என்னும்‌ பெருமாளை நம்பினர்‌; வணங்கி வரங்கிடந்து, 
மகப்பேறு அருள வேண்டினர்‌! (வானவாமலை” (நான்குநேரி) 
வழியே திருக்குருகூர்‌ வந்தனர்‌. இறைவன்‌ '(நம்பி' அருள்‌ 
_ கிடைத்தது! 'உடையநங்கை' ஒரு வைகாசி விசாக நாளிலே-- 
முழு திலா வெள்ளிக்‌ கிழமை--ஓர்‌ ஆண்‌ குழந்தை பெற்றாள்‌. 
குழந்தையோ அழவில்லை! கண்‌ திறக்கவில்லை! கைகால்‌ 
அசைக்கவில்லை! ஆனால்‌, உயிரோடு இருந்தது! தாய்ப்‌ பால்‌ 
பருக வில்லை! ஆயினும்‌, குழந்தை வாட்டமின்றி, அழகும்‌ 
ஒளியும்‌ திகழ விளங்கியது! பெற்றோரும்‌ மற்றோரும்‌ 
வியந்தனர்‌. உலக இயல்புக்கு மாறாக இக்‌ குழந்தை உயிர்ப்‌ 
புற்று விளங்கியது! ஆதலின்‌, 'மாறன்‌' என்றும்‌ 'காரி மாறன்‌” 
என்றும்‌ பெயர்‌ சூட்டுவார்‌ ஆயினர்‌. *சடகோபர்‌', *பராங்‌ 
குசர்‌', 'வகுளாபரணர்‌' என்னும்‌ பெயர்களையும்‌ சாற்றினர்‌ ; 
இக்‌ குழந்தையைக்‌ கண்ட பெற்றோர்‌ வியப்பில்‌ மூழ்கினர்‌ ! 
குழந்தையை இன்ன செய்வதென்று தெரிந்திலர்‌! பிறந்த 
பன்னிரண்டாம்‌ நாள்‌, ஊரிலே பெருமாள்‌ கோவிலுக்குக்‌ 
குழந்தையை எடுத்துச்‌ சென்றனர்‌! ஆதிநாதப்‌ பெருமாள்‌ 
திருக்கோவிலிலே, இறைவன்‌ திருமுன்னர்க்‌ குழந்தையைக்‌ 


தண்பொருநை தந்த தவமாண்பினர்‌ 117 


கிடத்தி வழிபாடு இயற்றினர்‌. என்னே வியப்பு! அசை 
யாது ஆடாது கிடந்த குழந்தை குறுகுறு] என்று தவழ்ந்தது! 
கோவிலுக்கு வடக்கே இருந்த புளியமரம்‌ நோக்கி விரைந்தது! 
பெற்‌ 2ோரும்‌ உற்றார்‌ உறவினர்களும்‌ உள்ளம்‌ பூரித்து 
வாழ்த்தினர்‌ ! ஆனால்‌, மரத்தடிக்குச்‌ சென்ற குழந்தை, 
தாமரை ஆசனம்‌' இட்டுத்‌ தெற்கே முகம்‌ நோக்கி, ஒரு 
(குழந்தை யோகி' போல, கண்களை மூடித்‌ தவநிலையில்‌ மூழ்கி 
விட்டது! இவ்வாறே, கண்களையும்‌ வாயையும்‌ திறவாமல்‌, புளிய 
மரத்து அடியிலேயே, பதினாறு ஆண்டுகள்‌ :மாறன்‌' கடுந்தவம்‌ 
புரிந்தார்‌! உண்ணவில்லை ; உறங்கவில்லை ; ஆயினும்‌, பருவத்‌ 
திற்கேற்ப அழகு ஒளிர வளர்ந்து வந்தார்‌! இவரே, 
(நம்‌ ஆழ்வார்‌” ஆனார்‌ ! 

(திருக்குருகூர்‌ பக்கத்தில *திருக்கோளூர்‌' என்னும்‌ திருப்‌ 
பதி உள்ளது. அங்கே வேதியர்‌ குடியிலே தோன்‌ றிய பெரியவர்‌ 
ஒருவர்‌, வேதங்களையும்‌ விழுமிய சமய நூல்களையும்‌ கற்றார்‌; 
கவிபாடும்‌ ஆற்றல்‌ உற்றார்‌; திருமால்‌ பக்தியிலே திளைப்புற்றார்‌7 
காரி மாறன்‌' பிறப்பதற்குப்‌ பல ஆண்டுகளுக்கு முன்னரே, வட்‌ 
நாட்டுத்‌ திருப்பதிகளை வணங்கி வரச்‌ சென்றிருந்தார்‌. அவ 
ருக்கு அப்பொழுது, அகவை ஐம்பது! வடக்கே அயோத்திலே 
தவயோகம்‌ செய்துகொண்டு இருந்தார்‌! தெற்கே, ஒரு 
(பேரொளி! தெரிவதைக்‌ கண்டார்‌ ! அப்‌ பேரொளியை நேரில்‌ 
காணத்‌ தெற்கே திரும்பி, பலநாட்கள்‌ வழிநடந்து, விரைந்து 
வந்தார்‌ ! தண்பொருநை ஆற்றங்கரையிலே குருகூரிலே அப்‌ 
பேரொளி ஒடுங்குவதைக்‌ கண்டார்‌ ! திருக்குருகூர்‌ வந்தார்‌ 11 
யோகம்‌ புரிந்து தவங்கிடந்து குறிநாடி - தெதி3ேேடி - வடக்கே 
சென்றுகொண்டிருந்த பெரியவர்‌, தம்‌ ஊரின்‌ பக்கத்திற்கே 
திரும்பி வந்துவிட்ட நிலை கண்டு வியந்தார்‌! திருக்குருகூர்‌ 
நிகழ்ச்சி தெரிந்தார்‌. அரசனுக்கும்‌ அரசிக்கும்‌ ஆறுதல்‌ 
தெரிவித்தார்‌; புளிய மரத்து இளம்‌ யோகியே, தம்‌ வளம்‌ 
மிகுந்த அறிவாசிரியர்‌ (ஞானகுரு) என்று கண்டுகொண்டார்‌ ! 
அன்பர்கள்‌ வாழ - அனைத்துலகும்‌ உய்யப்‌ பிறந்துள்ள தவ 
மாண்பினர்‌ பக்கம்‌ சென்றார்‌ , **செத்ததின்‌ வயிற்றில்‌ சிறியது 
பிறந்தால்‌, எத்தைத்‌ தின்று: எங்கேகிடக்கும்‌? '' என்ற 








தண்பொருதை தந்த தவமாண்பினர்‌ 119 


காரியாரும்‌ உடையநங்கையாரும்‌, *மெய்ப்‌ பொருளின்‌ 
முடிவு கண்ட தம்‌ மகனார்‌, வேதம்‌ தமிழ்‌ செய்த மெய்யன்‌' 
என்று தெரிந்துகொண்டனர்‌ ! இப்‌ பேரொளியை உலகிற்கு 
உணர்த்திய பெருமை (மதுரகவி ஆழ்வாரை'யே சாரும்‌. 
எனவே, தம்‌ நன்றி உணர்வினைப்‌ பின்வருமாறு பன்னினர்‌ : 


நீர்செய்த பாக்கயம்‌இர்‌ நீள்நிலத்தில்‌ செய்தவரீயார்‌? 
பாச்செய்த பாக்கெயமாம்‌ பாவலர்கள்‌ கோமானை 
இடைவீடா(து) ஆராஇத்‌(து) ஏத்தினீர்‌; எங்களுக்‌(கு ) 
உடையவர்‌ நீர்‌அல்லால்‌, ஒருவர்‌ உண்டோ? '' 


மதுரகவி ஆழ்வார்‌ தம்‌ ஐம்பதாவது அசவையிலே 
பேரொளிப்‌ பிழம்பாம்‌ பதினாறு அகவை ஞானகுருவால்‌ ஆட்‌ 
கொள்ளப்பெற்றார்‌ | ஒரு வேதியர்க்கு, ஒரு வேளாளர்‌ மெய்‌ 
யறிவு உணர்த்தும்‌ மேலாசிரியர்‌ ஆனார்‌! இறைவனது அழகிய 
குணங்களை நம்‌ மாழ்வார்‌' பாடுவார்‌. மாணவர்‌ மதுரகவியார்‌ 
அவற்றை ஏடு எழுதுவார்‌. இவ்வாறு, மேலும்‌ பத்தொன்பது 
ஆண்டுகள்‌ பாடிப்பாடி நான்கு பிரபந்தங்களை வெளியிட்டார்‌, 
நம்மாழ்வார்‌ ! 

எஎண்ணிரண்‌ (டு) ஐண்டாக எறும்புஈக்‌ கடி யாமல்‌ 
கண்ணின்‌ மணியாக த்‌ 

தாய்தந்தையர்‌ பாதுகாத்தனர்‌; பின்னர்த்‌ தம்மிடம்‌ ஒப்படைத்த 
புளியமரத்தடி தவமாண்பரை, மாணவப்‌ பெரியார்‌ மதுரகவியார்‌, 
தாமே தாய்தந்தையர்‌ நிலையிலிருந்து பேணினார்‌ ; அவர்‌ 
அருளிய தால்‌ வேதத்து உட்பொருளாம்‌ நற்றமிழைப்‌ 
பத்தொன்பது ஆண்டுகள்‌ கண்ணின்‌ இமை போலக்‌ காத்து 
வந்தார்‌. தம்மாழ்வார்‌ முப்பத்தைந்து ஆண்டுகள்‌ குருகூரிலே 
வாழ்ந்தார்‌. அவர்‌ திருமால்‌ திருவருளிலே ஒன்றிய பின்னர்‌, 
மதுரகவி ஆழ்வார்‌ நெடுங்காலம்‌ வாழ்ந்தார்‌; தம்‌ ஞானாசிரியர்‌ 
விரும்பியவாறே, ஆழ்வார்கள்‌ அனைவரும்‌ அருளிய (நாலாயிரத்‌ 
திவ்வியப்‌ பிரபந்தம்‌! என்னும்‌ திருமாலியச்‌ செந்தமிழ்ப்‌ பாக்களை 
நானிலம்‌ அறியச்‌ செய்தார்‌ ) சிறப்பாக, நம்மாழ்வார்‌ அருளிய 
நான்கு நூல்களையும்‌ ஓதி ஓதி உலகத்தவர்களுக்கு உணர்த்தி 
வந்தார்‌. 'குருபக்தி' என்னும்‌ உயர்பண் புக்கு, “மதுரகவி ஆழ்‌ 




















தண்பொருநை தந்த தவமாண்பினர்‌ 123 


போலவே, நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌' என்னும்‌ நூலிலே, 
இறுதி ஆயிரமாக உள்ள திருவாய்‌ 0மொழி'யைச்‌ சிறப்பாகப்‌ 
பாராட்டுவர்‌. இதனைச்‌ *செந்தமிழ்‌ வேதம்‌' என்றும்‌, *திரு 
மாலியச்‌ சிந்தாந்தத்திற்கு உரிய பிரமாண நூல்‌' என்றும்‌ 
போற்றவர்‌. இந்நூல்‌ இசையோடு பாடுவதற்கு என்றே 
அமைந்தது, ஆதலின்‌, இதனை வடமொழியின்‌ “சாமவேதம்‌” 
என்னும்‌ இசைநூலோடு ஒப்பிடுவர்‌ ! இதனைத்‌ தமிழ்‌ 
உபநிடதம்‌” என்றும்‌ சாற்றுவர்‌! 


நம்மாழ்வார்‌, இறையருளால்‌ அறிவு பெற்று, இறைவ 
னோடு பிரிவின்றியே வாழ்ந்தார்‌. பல வகைகளிலும்‌ இறைவ 
னோடு கலந்து நின்ற பட்டறிவே, இவர்‌ பாடல்களில்‌ பட்டொளி 
வீசுசன்றது. சான்று இதோ பாருங்கள்‌: ''கண்ணன்‌ என்‌ 
னுடைய சூழல்‌ உளானே; என்‌அருகில்‌ இலான்‌; என்னுடன்‌ 
ஒழிவு இலன்‌; என்‌ ஓக்கலையான்‌; என்‌ நெஞ்சின்‌ உளான்‌; 
என்‌ தோள்‌இணையான்‌; என்‌ நாவின்‌ உளான்‌; என்‌ 
கண்ணின்‌ உளான்‌; என்‌ நெற்றி உளான்‌; எனது உச்சி 
உளானே.!' இதனால்‌ நம்மாழ்வார்‌ இறைவனோடு ஒன்றி 
நின்று பாடியுள்ள உணர்வு புலனாகின்றது அல்லவா? 


திருவாய்‌ மொழிப்‌ பாடல்களை, (தோழி பாசுரம்‌', 'தாய்‌ 
பாசுரம்‌', (மகள்‌ பாசுரம்‌!, (தலைவி பாசுரம்‌” என்று பாகு படுத்‌ 
தலாம்‌. ஆயினும்‌, இவற்றுள்‌ பெரும்‌ பகுதி, (தலைவி பாசுரமே' 
ஆகும்‌. இவை, புனைந்துரைக்‌ கற்பனைகளே; ஆயினும்‌, பட்டறி 
வின்‌ வெவ்வேறு நிலைகளே எனலாம்‌! நம்மாழ்வார்‌, மத 
ஒருமைப்பாடு கண்ட மாண்பாளர்‌; இனம்‌ குலம்‌ கடந்த 
ஏந்தல்‌; மெய்வருத்தி உழைத்து வாழ வற்புறுத்திய தவத்தா்‌) 
தண்‌ பொருநைக்‌ கரை தந்த தலை சிறந்த தவமாண்பினர்‌. 
/வாழ்க அவர்‌ ஒளிதெறி; வளர்க அவரது நெறிமுறை. 


சான்றுக்கு ஒரு பாடல்‌ பார்க்கலாம்‌: (புலவர்களே 
வாருங்கள்‌; உங்கள்‌ உடம்பை வருத்தி, கைத்தொழில்‌ செய்து 
உழைத்து, வாழுங்கள்‌); இந்த நிலை பெற்ற உலகினில்‌ 
இப்பொழுது எவருமே செல்‌ வர்‌ இல்லை! இதனை நன்கு குண்டு 
கொண்டோம்‌; ஆதலின்‌, உங்கள்‌ இனிய கவிதைகளைக்‌ 














126 பொருநை வளம்‌ 


பாடினார்‌. இறுதியிலே, இவர்‌ நம்‌ பொருநை நாட்டிற்கு 
வந்தார்‌; திருக்குறுங்குடியிலே உள்ள பெருமாள்‌ *நம்பி'யை 
வழிபட்டுத்‌ தொழுதார்‌! அங்கேயே இறைமை உற்றார்‌! 
இவரே, “திருமங்கை ஆழ்வார்‌' எனப்படுவார்‌. இன்றும்‌ திருக்‌ 
குறுங்குடி என்னும்‌ ஊரிலே, இந்த ஆழ்வார்‌ பெயரிலே 
தனியே, நன்செய்நில வயல்களுக்கு இடையே, ஒரு திருக்‌ 
'கோவில்‌ திகழ்வதைக்‌ காணலாம்‌. இவர்‌ காலம்‌ கி, பி, ஏழாம்‌ 
நூற்றாண்டு என்பர்‌, 


4... ௫ூல்‌சேகர ஆழ்வார்‌ : 


இன்று (கேரள மாநிலம்‌' என்று வழங்கப்பெறும்‌ நிலப்‌ 
பகுதி, கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டிற்கு முன்னர்‌, தமிழகத்தின்‌ ஒரு 
பகுதியாகச்‌ (சேரநாடு' என்னும்‌ செந்தமிழ்ப்‌ பெயர்‌ கொண்டு 
திகழ்ந்தது; இவருடைய பாடல்கள்‌ *நானயிரத்‌ திவ்வியப்பிரபந்தம்‌” 
என்னும்‌ நூலிலே, (பெருமான்‌ தீருமொழி' என்னும்‌ தலைப்பிலே ' 
பத்துப்‌ பதிகங்களாக 105 காணக்கிடக்கின்றன. இவர்‌ இராம 
காதையில்‌ நீங்காத ஈடுபாடு கொண்டிருந்தார்‌. அதிலே 
*அறிவு மடம்‌' உற்றிருந்தார்‌ என்பர்‌ ! ஒருநாள்‌, இராமாயணக்‌ 
கதை படித்த கலைஞர்‌, *அரக்கரோடு போரிட்ட இராமர்‌ சிறிது 
இளைத்துப்பின்‌ வாங்கினார்‌! என்று படித்தனர்‌. இது கேட்ட 
குலசேகார்‌ தம்‌ படைகளோடு இராமனுக்கு உதவுவதற்குப்‌ புறப்‌ 
பட்டுவிட்டார்‌. பின்னர்‌ அமைச்சர்கள்‌ அறிவுரையால்‌, அக்‌ 
கலைஞர்‌ ''இராமன்‌ வெற்றிபெற்றுச்‌ சீதையோடு மீண்டான்‌'” 
என்றனர்‌! அதன்‌ பின்னரே, குலசேகரர்‌ அமைதியுற்றார்‌; 
.நிலைகொண்டார்‌ ! 


இவ்வாறு அரசரை அறிவு மயங்குமாறு செய்யும்‌ இராம 
காதை படிக்கும்‌ கலைஞரை அரசவையை விட்டே நீக்குவதற்கு 
அமைச்சர்‌ ஒருவகை வஞ்சகம்‌ புரிந்தனர்‌. ஒரு நாள்‌, இராமர்‌ 
திருவுருவுக்கு அணிவித்திருந்த பொன்‌ அணிகலன்களைக்‌ காண 
வில்லை! அமைச்சர்‌ இராமகாதைக்‌ கலைஞர்‌ மீதே பழியைச்‌ 
சுமத்தினர்‌. இது கேட்ட குலசேகரர்‌ ஒரு பாம்புக்‌ குடத்தை 
வரவழைத்தார்‌ ; ''கலைஞர்‌ திருடரானால்‌, இப்‌ பாம்பு என்னைக்‌ 
கடிக்கட்டும்‌'' என்று சொல்லி, குடத்தினுள்‌ வைக்கப்பட்ட 


தண்பொருதை தந்த தவமாண்பினர்‌ 127 


பாம்பை எடுத்துக்‌ கீழே விட்டார்‌! இதனைக்‌ கண்ட அமைச்சர்‌ 
நடுநடுங்கி, தாம்‌ இயற்றிய வஞ்சகத்தை ஒப்புக்கொண்டு 
மன்னிப்பு வேண்டினர்‌. இதனால்‌, குலசேகரர்‌ அரசர்‌ பொறுப்‌ 
பையே அறவே வெறுத்தார்‌ ; துறவி ஆனார்‌ ! 


குலசேகரர்‌ ஆழ்வார்‌ ஆனார்‌; திருமால்‌ திருப்பதிகள்‌ பலவும்‌ 
பயணம்‌ செய்தார்‌; நாராயணனைத்‌ தொழுது நற்கதி பெற 
விழைந்தார்‌; திருவரங்கம்‌, திருவேங்கடம்‌ முதலிய திருப்பதிகள்‌ 
கண்டார்‌ ; அங்கங்கே பதிகங்கள்‌ பாடினார்‌. உலகியல்‌ பொய்‌ 
மைகளை வெறுத்தார்‌; இறையியல்‌ மெய்மையையே விரும்பினார்‌. 
வித்துவக்கோடு என்னும்‌ மலையிடத்துப்‌ பெருமாளை, வேண்‌ 
டினார்‌! 
“அரிசனத்தால்‌ ஈன்றதாய்‌ ௮கழற்றிடினும்‌ மம்‌(று) அவள்தன்‌ 
அருள்நினைந்தே அழுங்குழவீ அதுவேபோன்‌(௮) இருந்தேனே/ '9 


இவ்வாறு வேறு புகல்‌ விரும்பாத முழு அடைக்கல வேட்‌ 
கையைப்‌ புலப்படுத்தினார்‌ ! இறுதியில்‌, (பொருநை நாடு' வந்தார்‌; 
பொதிகைமலைப்‌ பக்கம்‌ உள்ள 'மன்ஜர்கேவில்‌' என்னும்‌ திருப்‌ 
பதியிலே தங்கினார்‌; பரமபதம்‌ எய்தினார்‌. இவர்‌ காலம்‌ கி. பி. 
எட்டாம்‌ நூற்றாண்டு என்பர்‌, இன்றும்‌, இந்த ஆழ்வார்‌ திரு 
வுருவம்‌, மன்னார்‌ கோவிலின்‌ உள்ளே இருக்கின்றது; எல்‌ 
லோரும்‌ பார்க்கலாம்‌. 


௮. பரிமேல்‌ அழகர்‌: 


பழைய திருக்குறள்‌ உரையாசிரியர்கள்‌ பதின்மர்‌ என்பர்‌. 
அவர்களில்‌, பரிமேலழகர்‌' முதன்மையானவர்‌ என்று மதிக்கப்‌ 
பெறுகின்றார்‌. இவர்‌ காலம்‌ கி. பி, 18 ஆம்‌ நூற்றாண்டு என்பர்‌. 
இவர்‌, பொருநை யாற்றின்‌ துணையாறு ஆகிய இராமததிக்‌ 
கரையிலுள்ள 'கடையம்‌' என்னும்‌ ஊரிலே பிறந்தார்‌. இவரது 
சமாதி எட்டைய புரத்துக்கு அருகில்‌ உள்ளது ! அதில்‌ திருக்‌ 
குறள்‌ உரையாசிரியர்‌ பரிமேலழகர்‌”! என்று குறிக்கப்பட்டு 
உள்ளது! இவர்‌ காஞ்சிபுரம்‌ வைணவ அருச்சகர்‌ மரபினர்‌ 
என்று சிலர்‌ கட்டுரைத்துள்ளனர்‌. ஆராய வேண்டுவ3த ! 








தண்பொருநை தந்த தவமாண்பினர்‌ 129 


(வற்றி வேற்கை' என்னும்‌ சிறிய அறநூல்‌ ஒன்று பாடினான்‌. 
கி. பி. 7ஆம்‌ நூற்றாண்டில்‌ வடநாட்டின்‌ (அர்சன்‌' என்னும்‌ 
ஓர்‌ அரசன்‌ மாபாரதக்‌ கதையின்‌ ஒரு கிளைக்‌ கதை ஆகிய 
நளன்‌ கதை'யை வடமொழியில்‌ *நைசதம்‌' என்னும்‌ பெயரிலே 
ஆக்கி யிருந்தான்‌. அதனை, இப்‌ பாண்டி வேந்தன்‌ தமிழிலே 
(நைடதம்‌' என்னும்‌ பெயரிலே விருத்தப்பாவால்‌ ஆக்கினான்‌. : 


இப்‌ பொருநை நாட்டிலே கரிவலம்‌ வந்த நல்லூர்‌! 
என்னும்‌ ஊரிலே, இவன்‌ பெரியப்பன்‌ மகன்‌ ஒருவன்‌--ஆட்சி 
புரிந்து வந்தான்‌. அவன்‌ வரதுங்க ராம பாண்டியன்‌? என்னும்‌ 
பெயரினன்‌; தூய அறிஞன்‌; சிறந்த கவிஞன்‌) வடமொழி 
தென்மொழி ஆகிய இரண்டிலும்‌ வல்லுநன்‌. இவன்‌ மனைவியும்‌ 
நிறைந்த புலமை வாய்ந்தவளாக இருந்தாள்‌; கவிபாடும்‌ 
ஆற்றல்‌ பெற்றவளாக வாழ்ந்தாள்‌. இவர்களின்‌ அறிவுத்‌ 
தொடர்பை இணைத்துப்‌ பல கதைகள்‌ வழங்கப்‌ பெறுகின்றன. 
அவை கேட்பதற்குச்‌ சுவை தருவன ஆகும்‌; 


0. திரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌ : 


குற்றால மலைக்குத்‌ திரிகூட மலை! என்று வேறு ஒரு 
பெயரும்‌ உண்டு! அங்கிருந்து புறப்படும்‌ சிற்றாற்றின்‌ இடப்‌ 
புறக்‌ கரையிலே 'தென்‌ காசித்‌” திருநகர்‌ திகழ்கின்றது; வலப்புறக்‌ 
கரையிலே !0மலகரம்‌' என்னும்‌. ஊர்‌ உளது. அங்கே ஏறத்‌ 
தாழ முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர்‌ *கவிராயர்‌' ஒருவர்‌ 
வாழ்ந்தார்‌. அவர்‌ பக்கத்தில்‌ உள்ள 'குற்றாலம்‌' என்னும்‌ 
அருவித்‌ திருநகர்‌ பற்றிப்‌ பதினான்கு நூல்கள்‌ இயற்றியுள்ளார்‌. 
அவை மாலை, உலா, வெண்பா, அந்தாதி, ஊடல்‌, கோவை 
முதலிய சிற்றிலக்கியங்களாக உள்ளன. இவற்றுள்‌, குற்றாலத்‌ 
தலபுராணம்‌, குற்றாலக்‌ குறவஞ்சி முதலியன மிகச்‌ 
சிறந்த நூல்களாக மிளிர்கின்றன. இவர்‌ பெயரே, “திரிகூட 
இராசப்பக்‌ கவிராயர்‌' என்பது ஆகும்‌. அந்‌ நாளில்‌, தென்‌ 
பாண்டி நாடு, மதுரை நாயக்க மன்னர்‌ ஆட்சிக்கு உட்பட்டு 
இருந்தது. (முத்துவிசய ரங்கநாத நாயக்கர்‌”, கவிராயர்‌ 
புலமையைக்‌ கேள்வியுற்றார்‌. அவரே '௫ுற்றாலக்‌ ௫றிவஞ்சி' 

பொ.--9 ப ச்‌ 


190 பொருநை வளம்‌ 


பாடுமாறு வேண்டினார்‌. அவர்‌ விரும்பியயாறே கவிராயர்‌ 
(குறவஞ்சி பாடினார்‌. இந்நூல்‌ கி, பி, 1781இல்‌ அரங்‌ 
கேற்றம்‌ செய்யப்பெற்றது. இந்த நாடக நூலைப்‌ பாராட்டி, 
நாயக்க மன்னவன்‌, கவிராயருக்குப்‌ பலவகை விருதுகளை 
வழங்கினான்‌; *திருக்‌ குற்றாலக்‌ கோவில்‌ வித்துவான்‌ என்னும்‌ 
பட்டம்‌ அளித்தான்‌; ஆடை அணிகலன்களை வழங்கினான்‌; 
இறையிலியாக நிலம்‌ வழங்கினான்‌; இந்நிலம்‌ *குறவஞ்சி மேடு" 
என்று இப்பொழுதும்‌ சொல்லப்‌ பெறுகின்றது 1! நலல விளை 
வுள்ள அந்த நன்செய்‌ நிலத்தை இன்னமும்‌ அவர்‌ மரபினரே 
பயன்படுத்தி வருகின்றனர்‌. 


1... முக்கூடற்பள்ளு ஆசிரியர்‌: 


பொருநை ஆற்றோடு சிற்றாறு, கோதண்டராம நதி (கயத்‌ 
தாறு) என்னும்‌ ஆறுகள்‌ கூடும்‌ இடத்தை :முக்கூடல்‌' என்று 
முன்னாளில்‌ வழங்கினர்‌. அதனை இந்நாளில்‌, சீவலப்பேரி! என்‌ 
கின்றனர்‌! இப்பொழுதும்‌ 'முக்கூடல்‌' என்ற வேறு ஓர்‌ ஊர்‌ 
இப்‌ பொருநை யாற்றின்‌ கரையில உள்ளது. அது, திருப்‌ 
புடை மருதூரின்‌ பக்கத்திலே உள்ளது. அங்கே வேறு இரு 
துணையாறுகள்‌ பொருநையில்‌ வந்து புகுகின்றன ! தொண்டை 
நாட்டிலே இவ்வாறு மூன்று ஆறுகள்‌ கூடும்‌ இடம்‌ உள்ளது. 
அதனை 'முக்கூடல்‌' என்று மட்டும்‌ சொல்லாது, 'திருமுக்கூடல்‌' 
என்று குறிப்பிடுகின்றனர்‌. *சீவல்லபன்‌' என்ற பாண்டி 
வேந்தன்‌ இங்கே ஒரு பேர்‌ ஏரி (பேரேரி) அமைத்திருந்தான்‌. 
அதனைச்‌, 'சீவல்லபப்‌ பேரேரி' என்று வழங்கச்‌ செய்தான்‌. 
அதுவே, பின்பு 'சீவலப்பேரி' என்று மருவி வழங்கப்‌ பெறுகின்‌ 
றது 1 இங்கே ஓர்‌ *4அழகர்‌ கோவில்‌' உள்ளது. இதில்‌, பழைய 
நாளைய வட்டெழுத்துக்‌ கல்வெட்டுகள்‌ காணப்‌ பெறுகின்றன. 
இக்கோவில்‌ இறைவனை *முக்கூடல்‌ அழகர்‌' என்று குறிப்பிடு 
கின்றனர்‌. இப்‌ பெருமாளைப்‌ புகழ்ந்து போற்றும்‌ முறையிலே 
'முக்கூட்ற்பள்ளு' என்னும்‌ நூல்‌ ஒன்று உள்ளது. இந்நூல்‌ 
சொல்‌ நயம்‌, பொருள்‌ நயம்‌, ஓசை இன்பம்‌ ஒருங்கே வாய்க்கப்‌ 
பெற்றுள்ளது; பள்ளன்‌, பள்ளியர்‌ வாழ்க்கைகளைப்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டுகின்றது 1! இதனைப்‌ பள்ளு நூற்களிலே மிகச்‌ 


தண்பொருநை தந்த தவமாண்பினர்‌ 191 


சிறந்தது என்று பாராட்டுகின்றனர்‌. இந்நூலை ஆக்கிய 
ஆசிரியரின்‌ இயற்பெயர்‌ தெரியவிம்லை ! இவர்‌ காலமும்‌ தெளி 
வாகத்‌ தெரியவில்லை! ஆயினும்‌, இந்த “முக்கூடற்பள்ளு” ஆக்கிய 
நூலாசிரியர்‌ கி. பி, 17ஆம்‌ நூற்றாண்டினராக இருக்கலாம்‌ 
என்று ஆராய்ந்துள்ளனர்‌. சிலர்‌, 'முக்கூடற்‌ பள்ளு” ஆசிரியர்‌ 
'எத்நயிலப்புலவர்‌' என்பர்‌! இஃது, ஆராய்வதற்கு உரியதே ஆகும்‌. 


$. வண்ணச்‌ சரபம்‌ தண்டபாணி அடிகளார்‌: (1840-99) 


பொருநை நாட்டின்‌ நடுநகராகத்‌ (திருநெல்வேலி விளங்கு 
கின்றது! அங்கே, செந்தில்‌ நாயகம்‌ பிள்ளை; பேச்சிமுத்து 
அம்மை ஆகியவர்களின்‌ அருந்தவப்‌ பயனாக, கி. பி. 1840 இல்‌ 
அருள்திரு வண்ணச்‌ சரபம்‌ தண்டபாணி அடிகள்‌ தோன்றி 
னார்கள்‌ 1! அவர்களின்‌ இயற்பெயர்‌ *சங்கரலிங்கம்‌' என்பதே! 
இவர்‌ முருகன்மீது ஆக்கிய பாக்கள்‌ அளவில, இவரை (முருக 
தாச சுவாமிகள்‌! என்றும்‌, *$வண்ணச்‌ சரபம்‌! என்றும்‌, (தண்ட 
பாணி அடிகள்‌” என்றும்‌, *திருப்புகழ்ச்‌ சுவாமிகள்‌” என்றும்‌ 
வழங்கினர்‌] தில்லைத்‌ திருவாயிரம்‌, திருவரங்கத்‌ திருவாயிரம்‌, 
பழனித்‌ திருவாயிரம்‌, ஏழாயிரப்‌ பிரபந்தம்‌, திருச்செந்தூரக்‌ 
கோவை, திருச்செந்தூர்த்‌ திருப்புகழ்‌, அறுவகை இலக்கணம்‌, 
ஆமாத்தூர்த்‌ தலபுராணம்‌, அருணகிரி நாதர்‌ புராணம்‌ 
முதலிய பல நூல்களைப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ புலவர்‌ எழுப 
தின்மர்‌ வரலாற்றைப்‌ புலவர்‌ புராணம்‌? என்னும்‌ பெயரிலே 
பாடியுள்ளார்‌. இது, (தமிழ்‌ இலக்கிய வரலாறு! எழுதும்‌ 
ஆசிரியர்க்குச்‌ சிறந்த துணையாக விளங்குகின்றது. 


9, கால்டுவெல்‌ ஐயர்‌ £ 


கிறித்தவமதப்‌ பணியைக்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டு, 
மேலை நாட்டிலிருந்து, இப்‌ பொருநை நாடு வந்து, செந்தமிழ்ப்‌ 
பணிபுரிந்த சிறந்தோர்கள்‌ பலர்‌ உண்டு. அவர்களில்‌, பாளையங்‌ 
கோட்டையைப்‌ பற்றி வாழ்ந்த *இ3ரனியசு ஐயர்‌! (1790-1838). 
சாயர்புரத்தைச்‌ சார்ந்து இருந்த “சி. யூ. போப்பு ஐயர்‌' (:824- 
1903), இடையன்‌ குடியை இருப்பிடமாகக்‌ கொண்ட 'கால்டுவெம்‌ 


193 .... பொருநை வளம்‌ 


ஐயர்‌' (1814-1891) போன்றவர்களைச்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிட... 
_லாம்‌. தவத்திரு இராபர்டு கால்டுவெல்‌ அவர்கள்‌ அயர்லாந்து: 
நாட்டிலே பிறந்தார்‌; காத்துலாந்து நாட்டிலே கல்வி பயின்ருர்‌;.. 
இங்கிலாந்து நாட்டிலே கிறித்தவ சங்கம்‌ சார்ந்தார்‌! ஆயினும்‌, 
இந்திய நாட்டின்‌ தென்‌ தமிழ்ப்‌ பொருநை நாட்டிலே உள்ள 
இடையன்‌ குடி என்னும்‌ ஊரில்‌ நெடுங்காலம்‌ வாழ்ந்து பல. 
துறைத்‌ தமிழ்ப்‌ பணிகள்‌ புரிந்தார்‌ | தமிழின்‌ பெருமைகளை 
ஆங்கிலத்திலே வெளியிட்டார்‌; , உலகம்‌ உணருமாறு செய்தார்‌, 


இவர்‌, . தமிழ்மொழியைக்‌ கசடறக்‌ கற்றுத்‌ தெளிந்தார்‌ ; 
தென்னிந்திய மொழிகள்‌ ஆகிய தமிழ்‌, தெலுங்கு, கன்னடம்‌, 
மலையாளம்‌, , துளுவம்‌ முதலியவற்றை நுட்பமாகக்‌ கற்றுத்‌. 
தேர்ந்தார்‌ ) 'ஐரோப்பிய மொழிகளின்‌ ஒப்பிலக்கணம்‌” ஒர்ந்திருந்‌ 
தார்‌; ஆதலின்‌, அதனைப்‌ பின்பற்றி, “திராவிட்‌ மொழிகளின்‌ ஒப்‌. 
பிலக்கணம்‌'”' என்னும்‌ ஒப்பற்ற ஆங்கில நூலை உலகிற்குத்‌ தந்‌. 
தார்‌; இந்நூல்‌ இன்றைய மொழிநூல்‌ ஆய்வுக்குப்‌ பெரிதும்‌. 


துணைபுரிந்து வருகின்றது. 


மேலும்‌ இவர்‌, தமிழ்மொழியின்‌ நலத்தினையும்‌ வள த்‌ தினை- 
யும்‌ உலகு அறியச்‌ செய்தார்‌; (தென்னிந்திய மொழிகளுள்‌, 
தமிழ்மொழி, மட்டுமே 'தனித்தியங்கும்‌' தன்மை பெற்றது! என்‌ ' 
பதனைச்‌ சான்றுகளோடு ' மெய்ப்பித்தார்‌. தாம்‌ வாழ்ந்த இப்‌ 
பொருநை நாட்டின்‌ வரலாற்றை, ஆங்கிலத்திலே !*திருநெல்வேலி'' 
மாவட்டப்‌ ' பொது அரசியல்‌: வரலாறு!” என்னும்‌ பெயரிலே மிகச்‌ 
சிறந்த முறையிலே முதன்‌ முதலாக்‌ வெளியிட்டார்‌. கொற்கை, 
காயல்‌ போன்ற. இடங்களில்‌: புதை பொருள்‌ ஆராய்ச்சி! புரிந்து, 
பொருநை நாட்டின்‌ பழம்‌ பெருமை பலவற்றை உலகறியச்‌ 
செய்தார்‌. இந்த ஒப்பற்ற பெரியார்க்கு--தவமாண்பினர்‌ அவர்‌” 
களுக்கு--தமிழுலகம்‌ நன்றி. பாராட்டக்‌. கடமைப்‌ பட்டுள்ளது 


என்பதில்‌ ஐயம்‌ உண்டோ? 
10. “திரு. எச்‌. ஏ, கிரும்டிள்‌, பிள்ள: 


_ திறித்தவக்‌, 'சும்பர்‌: : என்று. போற்றப்பெறும்‌ _ கிருட்டின” 
பிள்ளை என்பவர்‌ -இரட்டியார்‌ பட்டி என்னும்‌: ஊரிலே பிற ந்‌- 


தண்பொருநை தந்த தவமாண்பினர்‌ 193 


தார்‌) திருப்பால்கடல்‌ நாதன்‌ என்னும்‌ புலவரிடம்‌ தமிழ்‌ 
இலக்கண இலக்கியங்களைப்‌ பாடங்‌ கேட்டார்‌; போப்பு ஐயர்‌ 
நிறுவிய சாயர்புரம்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராகப்‌ பணி 
யாற்றினார்‌ ; இரட்சண்ய யாத்திரிகம்‌' என்னும்‌ நூலை ஆக்கினார்‌. 
கி. பி, 1900 ஆம்‌ ஆண்டு இறைப்பேறு உற்றார்‌. 


11. உமறுப்புலவர்‌? 


கிறித்தவ மதப்‌ பெரியவர்களைப்‌ போன்றே இப்‌ பொருதை 
காட்டில்‌ முகமதியப்‌ புலவர்களும்‌, புரவலர்களும்‌ பலர்‌ : வாழ்ந்‌ 
துள்ளனர்‌. அவர்களில்‌, உமறுப்புலவர்‌ சாலச்‌ சிறந்தவர்‌ 
ஆவர்‌, அவர்‌ சீ௫ப்புராணம்‌” என்னும்‌ செந்தமிழ்‌ நூலை 
ஆக்கினார்‌. அந்நூல்‌ நபிகள்‌ நாயகம்‌ வரலாற்றைக்‌ கூறுகின்‌ 
றது. அதில்‌, ஆறுகள்‌ அற்ற அரேபிய நாட்டில்‌ வாழ்ந்த 
“நபிகள்‌ நாயகம்‌' பற்றி எழுத முனைந்த உமறுப்புலவர்‌, 
பொருநை நாட்டில்‌ ஓடும்‌ பொருநை ஆற்றை உள்ளத்தில்‌ 
கொண்டு தமிழ்‌ நாட்டுச்‌ சூழல்களை அமைத்தே பாடியுள்ளார்‌! 


இவர்களைப்‌ போன்று, பொருநை நாட்டில்‌ வாழ்ந்த. பிற்‌ 
காலப்‌ புலவர்கள்‌ ஏறத்தாழ எழுபதின்மர்‌ உண்டு! இனி இக்‌ 
காலப்‌ புலவர்கள்‌ ஒவ்வொருவரையும்‌ தனித்தனியே பார்க்கின்‌, 
இக்‌ கட்டுரை பெரிதும்‌ விரிந்து நூல்‌ வடிவம்‌ பெற்றுவிடும்‌! 
இருப்பினும்‌, விடுதலைப்‌ போராட்ட அரசியல்‌. அறிஞர்‌ திரு. 
வ. ௨. சிதம்பரனார்‌, நாட்டுக்‌ கவிஞர்‌ சி, சு. பாரதியார்‌ (1882- 
1921) ,வெள்ளக்கால்‌ ௮. சுப்பிரமணிய முதலியார்‌, மு. சு. பூரண 
விங்கம்‌ பிள்ளை, கா. சுப்பிரமணிய பிள்ளை, வையாபுரிபிள்ளை, 
அனவரத விநாயகம்‌ பிள்ளை, நாவலர்‌ சோமசுந்தர பாரதியார்‌, 
இரா, பி, சேதுப்பிள்ளை, இரசிகமணி டி, கே. சிதம்பரனார்‌, 
பெருங்குளம்‌ ௮. மாதவையா முதலிய பொருநை நாட்டு இலக்‌ 
கியப்‌ பெரியவர்களின்‌ திருப்‌பெயர்களை நினைப்பது தம்‌ கடமை 


ஆகும்‌. 


பப்‌ 


8, பொருநைப்‌ பெருவளம்‌ 


இயல்பாகவே, 'பொருநை நாடு' செழிப்பு மிகுந்த பழைமை 
வாய்ந்த நிலப்பகுதி ஆகும்‌. இப்‌ பகுதியைத்‌ *தென்‌ தமிழ்‌ 
நாடு! என்றும்‌, (தென்பாண்டி நாடு' என்றும்‌ முன்னோர்‌ வழங்‌ 
கினர்‌ 1! ஆனால்‌, இன்று “திருநெல்வேலி மாவட்டம்‌! என்று 
தெளிவாகவே குறிப்பிடுகின்றனர்‌. இம்‌ மாவட்டத்தினுள்‌, 
ஒன்பது வட்டங்கள்‌ அமைந்துள்ளன அவை (1) அம்பா 
சமுத்திரம்‌, (11) திருநெல்வேலி, (111) திருவைகுண்டம்‌, 
(9) திருச்செந்தூர்‌, (௫) நான்குநேரி, (4) தென்காசி, 
(11) செங்கோட்டை, (9114) சங்கரன்‌ கோவில்‌, (12) கோவில்‌ 
பட்டி என்பனவாம்‌. இம்‌ மாவட்டத்தின்‌ தலைநகர்‌ 'திருதெல்‌ 
வேலி' என்பதே. இதில்‌, நெல்‌” என்னும்‌ சொல்‌ நடுநாயக 
மாக விளங்குகின்றது ! இப்‌ பெயரின்‌ அழகினை நினையுங்கள்‌ ! 
இ வட்டாரத்தின்‌ வளமையும்‌ பெருமையும்‌ இனிது விளங்கும்‌. 


(பொருநை நாடு' ஐந்து வகை நிலங்களைப்‌ பெற்றுள்ளது. 
இங்கே மலைவளம்‌, காட்டுவளம்‌, வயல்வளம்‌, கடல்வளம்‌ 
ஆகிய நானில நலன்களும்‌ உண்டு; பாலை நிலமும்‌ பயன்‌ தரும்‌. 
ஆதலின்‌, குறிஞ்சி (மலை), முல்லை (காடு), பாலை, மருதம்‌ (வயல்‌), 
நெய்தல்‌ (கடல்‌) என்னும்‌ ஐந்திணை வளங்களையும்‌ இந்த 
வட்டாரத்தில்‌ காணலாம்‌. இங்கே உள்ள உயர்ந்த மலை 
*பொதியம்‌'". இது, தமிழகத்துக்கே சிறப்பான மலையாகும்‌. 
இங்கே உள்ள சிறந்த ஆறு (தண்பொருநை' (தாமிரவருணி)யே 
ஆகும்‌. இது மிகவும்‌ புகழ்வாய்ந்த திருநதி யாகும்‌. முத்தும்‌, 
முத்தமிழும்‌ இவ்‌ வட்டாரத்தின்‌ சொத்து என்பர்‌, நீர்‌ வளம்‌, 
தொழில்வளம்‌, வாணிகவளம்‌, கல்விவளம்‌, கலைவளம்‌, மருத்‌ 
துவவளம்‌ முதலிய பல வகை வளங்களும்‌ இங்கே நிலைப்பாக 
உண்டு. எனவே, (பொருநை நாடு, பெருவளம்‌ தரும்‌ பெற்றி 
வாய்ந்தது என்று போற்றுகின்‌ றனர்‌ 


பொருநைப்‌ பெருவளம்‌ 195 


1. மலைவளம்‌: 


பொருநை நாட்டின்‌ மேற்கு எல்லையே, மலைத்‌ தொடர்கள்‌ 
அல்லவா? உடல்‌ நலனுக்கு உதவும்‌ 'குற்றாலம்‌' இம்‌ மாவட்டத்‌ 
தின்‌ தனிச்‌ சிறப்புகளில்‌ ஒன்று என்பர்‌ ! கண்ணைக்‌ கவரும்‌ 
மரகத வண்ண மலைகளும்‌, வானின்வழி ஒழுகுவது போன்று 
பொழியும்‌ அருவிகளும்‌ மக்களின்‌ உடலுக்கும்‌ உள்ளத்திற்கும்‌ 
அரிய விருந்து ஆகும்‌. மலையோரங்களில்‌ மிகுதியாக மழை 
பொழிகின்றது. *அதத்தியர்மலை' அழகு வாய்ந்தது; அளவற்ற 
வளம்‌ பொழிவது ! 'மகேந்திரமலை' மாண்பு மிக்கது ! ஆறுகளின்‌ 
பிறப்பிடங்களே மலைகள்‌ அல்லவா? எனவே, அணைகள்‌ பல 
கட்டி, நீர்‌ நிலைகள்‌ அமைத்துள்ளனர்‌, பாபநாசம்‌௮ணை (1944), 
மணிழுத்தாறுஅணை (1957) என்னும்‌ நீர்த்‌தக்கங்கள்‌ இவ்‌ 
வட்டார மக்களுக்குப்‌ பயன்‌ மிகுவிக்கும்‌ பேரணைகளாக விளங்கு 
கின்றன. அவை மின்சாரமும்‌ மிகுநீரும்‌ வழங்தகின்றன. 
மேற்குமலைத்‌ தொடர்களில்‌, பொருநையின்‌ துணை ஆறுகள்‌ 
தோன்றும்‌ இடங்களில்‌, நீர்ப்‌ பாசன வளங்கருதிப்‌ பல அணைத்‌ 
திட்டங்கள்‌ நிறைவுபெற்று வருகின்றன. இராமநதி நீர்த்‌ 
தேக்கத்‌ திட்டம்‌, கடனா ஆற்று நீர்த்‌ தேக்கத்‌ திட்டம்‌ (1978 
இலேயே) நிறைவு பெற்றுள்ளன; கருப்பா நதி நீர்த்‌ தேக்கம்‌, 
குண்டாறு நீர்த்‌ தேக்கம்‌ நல்ல முறையிலே வேலைகள்‌ நடை 
பெற்று வருகின்றன. குற்றாலமலை செடி கொடி வகைகளும்‌, 
மூலிகைகளும்‌, ஈச்சைகளும்‌, பாக்கு மரங்களும்‌ நிறைந்தது) 
அங்கே இருவாட்சி, மல்லிகை, செண்பகம்‌, வெட்சி, முல்லை 
மலர்களும்‌ பூக்கின்றன. பொதியமலை 2700 வகை மருந்துச்‌ 
செடிகளையும்‌ வெவ்வேறு வகையான பல _ழரங்களையும்‌ 
உடையது, குறுமலையிலும்‌, கொழுந்து மலையிலும்‌ இல்லாத 
மருந்து மூலிகைகள்‌ இல்லை எனலாம்‌. இவை எல்லாம்‌ 
(பொருநை நாட்‌'டின்‌ மலைவளத்திற்கு மாண்பு மிக்க சான்று 
களாக விளங்குகின்றன. 


8. காட்டுவளம்‌: 


காடுகளை, இயற்கையின்‌ அருள்‌ கொடை என்று பாராட்டு 
வார்கள்‌. உலகம்‌ தோன்றிய காலம்‌ முதல்‌, காடுகளே வனப்‌ 


186 பொருதை வளம்‌ 


பிற்கும்‌ வளத்திற்கும்‌ மங்காத செல்வங்களாக மதிப்பிடப்‌ 
பெற்று வருகின்றன. வனவிலங்குகளும்‌, பறவைகளும்‌ தென்றல்‌ 
தவழும்‌ சோலைகளும்‌, தெளிந்த நீர்ச்‌ சுனைகளும்‌ காடு தரும்‌ 
செல்வங்களே ஆகும்‌. வளங்குன்றிய நிலவெளிகளே இல்லாத 
வாறு, பசுமை மிகுந்த பொழில்களும்‌, பூங்காக்களும்‌, பழத்‌ 
தோட்டங்களும்‌ இவ்‌ வட்டாரத்தில்‌ விளங்குவதைப்‌ பார்க்கின்‌ 
ரோம்‌. அரசின்‌ காட்டுத்துறை, இயற்கை அழகு, காட்டு 
விலங்குகள்‌, காட்டுப்‌ பொருள்கள்‌ ஆகியவற்றைக்‌ கண்போன்று 
காத்து வருவதைக்‌ காண்கின்றோம்‌. தீக்குச்சி மென்‌ மரங்கள்‌, 
பிசின்‌ மரம்‌, மஞ்சக்‌ கடம்பு, மருது, தேக்கு, கோங்கு முதலியன 
மிகச்‌ சிறப்பு வாய்ந்த காட்டு மரங்களாகக்‌ கருதப்‌ பெறுகின்‌ 
றன. செங்கோட்டைக்‌ காடுகளில்‌ தரம்‌ உயர்ந்த தேக்கு 
மரங்கள்‌ மிகுதியாக வளர்கின்றன; கடலோரப்‌ பகுதிக்‌ காடு 
களில்‌பனை மர மரங்கள்‌ மிகுதி, பாபநாசம்‌, சிங்கம்பட்டி காடுகளில்‌ 
புலிகள்‌ புகலிடம்‌! உருவாக்கப்‌ பெற்றுள்ளது. காடுகளில்‌, 
தேன்‌, முந்திரி, மிளகு, மா, காப்பி, தேயிலை முதலியன சிறந்த 
பொருள்களாகக்‌ காக்கப்‌ பெறுகின்றன. இம்‌ மாவட்டத்தின்‌ 
மொத்த நிலப்பரப்பளவு 4407 சதுரக்‌ கல்‌) இவற்றுள்‌ காடு 
களின்‌ பரப்பளவு 547 சதுரக்‌ கல்‌, எனவே, மொத்த நிலப்‌ 
பரப்பில்‌, காடுகள்‌ 13% உள்ளன ! இதனால்‌, இப்‌ (பொருநை 
நாடு காட்டு வளம்‌ மிக்கது' என்று போற்றுகின்றனர்‌. 


3. வயல்‌ வளம்‌: 


பாயும்‌ ஆறுகளில்‌ 'பரணி'யில்‌ குளிக்க வேண்டும்‌!” என்பது 
பழமொழி, இதில்‌ *பரணி' என்பது தாமிரவருணி' (பரணி) 
ஆற்றைக்‌ குறிப்பிடுகின்றது. இத்‌ “தண்பொருநை! (தாமிர 
வருணி) யாறு, புகழ்‌ பெற்ற பெரிய பொதிகை' என்னும்‌ அகத்‌ 
திய மலையிலே தோன்றி 24 கி.மீ. மலைப்‌ பகுதிகளில்‌ சிற்றாறுகள்‌ 
சிலவற்றைச்‌ சேர்த்துக்கொண்டு, பாபநாசம்‌! என்னும்‌ மலை 
யடிவாரத்‌ துறைவழியே அம்பாசமுத்திரம்‌, திருநெல்வேலி, 
திருவைகுண்டம்‌, திருச்செந்தூர்‌ ஆகிய வட்டங்களில்‌ வயல்‌ 
களுக்கு வளமூட்டி, (கொற்கை'ப்‌ பக்கமுள்ள (புன்னைக்‌ காயல்‌, 
என்னுமிடத்திலே மன்னார்‌ வளைகுடாவிலே கடலொடு கல 


பொருநைப்‌ பெருவளம்‌ 197 


கின்றது! இதன்‌ துணையாறுகள்‌ ஆகிய சிற்றாறு” தென்காசி 
வட்டத்தையும்‌, பச்சையாறு” நான்குநேரி வட்டத்தின்‌ வட 
மேற்குப்‌ பகுதியையும்‌ வளமூட்டிப்‌ பொருநையாதற்றில்‌ இணைந்து 
விடுகின்றன. எனவே, பொருநை நாட்டின்‌ ஒன்பது வட்டங்‌ 
களில்‌, ஆறு வட்டங்களுக்குப்‌ பொருநையாறும்‌, அதன்‌ துணை 
யாறுகளும்‌ வயல்‌ வளம்‌ பெருக வைக்கின்றன. இவ்‌ வட்டாரத்‌ 
தில்‌, ஆறுகளின்‌ துணையால்‌ ஏறத்தாழ 2,400 ஏரி குளங்களும்‌, 
994 கால்வாய்களும்‌ வயல்பாசன வசதி தருகின்றன. ' 


4, கடல்‌ வளம்‌: 


இப்‌ பொருநை நாட்டின்‌ கடற்கரை நீளம்‌ 196கி. மீ. 
உள்நாட்டு நகரினைப்‌ *பட்டீணம்‌' என்றும்‌, . கடற்கரை 
நகரினைப்‌ 'பட்டினம்‌' என்றும்‌ சொல்லுவது மரபு ஆகும்‌. காயல்‌ 
பட்டினம்‌, வீரபாண்டியன்‌ பட்டினம்‌, குலசேகரன்‌ பட்டினம்‌ 
என்ற ஊர்கள்‌ கடற்கரைத்‌ துறைமுக நகர்களாக விளங்கின. 
காயல்‌! என்பது *கடல்‌ ஓர ஆற்றுக்‌ கால்வாய்‌ ஆகும்‌. காயல்‌ 
பட்டினம்‌, மஞ்சள்‌ நீலக்‌ காயல்‌, பழைய காயல்‌, புன்னைக்‌ 
காயல்‌ ஆகிய இடங்கள்‌ கடற்கரை ஊர்களாக விளங்குகின்‌ றன. 
பொருநை நாட்டின்‌ பெரிய துறைமுகமாக, இந்நாளில்‌, 
நூத்துக்குடி' பெயர்‌ பெற்று விளங்குகின்றது! இப்‌ பெருமையை 
முன்னாளில்‌ (கொற்கை! பெற்றிருந்தது என்று இலக்கியங்கள்‌ 
இயம்புகின்றன. இங்கே முத்து, சங்கு, மீன்‌ முதலிய கடல்‌ 
பொருள்கள்‌ மிகுதியாகக்‌ கிடைக்கின்றன. வெளிதாட்டார்‌ 
அனைவரும்‌, இதனைத்‌ '(தமிழ்‌ நாட்டின்‌ வாயில்‌"! என்று விளம்‌ 
பினர்‌. இவற்றால்‌, (பொருநை நாட்டின்‌ கடல்‌ வளம்‌' நன்கு 
புலப்படுகின்றது அல்லவர 


5. பாலை வளம்‌: 


நீர்வளம்‌ இல்லாத நிலத்தையே *பாலை' என்றனர்‌. திருச்‌ 
செந்தூர்‌ வட்டத்தின்‌ தென்‌ கிழக்கு, தென்‌ மேற்குப்‌ பகுதி 
களும்‌, நான்குநேரி வட்டத்தின்‌ கிழக்கு தெற்குப்‌ பகுதிகளும்‌ 
மணல்‌ பாங்கு பரவிய வறிய திலங்களாக விளங்குகின்றன ! 


126 பொருநை வளம்‌ 


இடைஇடையே இடையன்‌ குடி, குதிரை மொழி, சாத்தான்‌ 
குளம்‌ முதலிய இடங்களில்‌ அகன்ற மணல்‌ மேடுகள்‌ உள்ளன. 
இவற்றைத்‌ *தரி' என்பர்‌. கோடை மாதங்களில்‌ அடிக்கும்‌ 
காற்று, தேரியின்‌ தோற்றத்தை மாற்றும்‌ என்பர்‌! இவ்‌ வட்‌ 
டாரம்‌ பாலைநிலத்திற்கு உரிய சான்றாக விளங்குகின்றது. 
இங்கே பனைமரங்கள்‌ மிகுதி, ஆதலின்‌, இதனைப்‌ 'பனைமர 
வட்டாரம்‌” என்று பகர்வர்‌. பனையின்‌ எல்லா உறுப்புகளுமே 
பயன்‌ தருவனவாம்‌. இதனால்‌, தென்னை, பனை ஆகிய மரங்களைக்‌ 
(கற்பகம்‌! என்னும்‌ தெய்வ உலக மரமாகவே கருதுகின்றனர்‌. 
இத்தகைய (பாலை வள'த்தைத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வேறு எங்குமே 
காண இயலாது ! 


இதுவரை; பொருநை நாட்டின்‌ ஐந்துவகை நிலவளங்‌ 
களின்‌ நீர்மை கண்டோம்‌. இனிப்‌ !(பொருநைப்‌ பெருவளம்‌” 
என்று போற்றப்‌ பெறுவனவற்றுள்‌ இன்‌ றியமையாத வேறு சில 
வளங்களைச்‌ சிந்திக்கலாம்‌. 


6. தொழில்‌ வளம்‌: 


நிலவளமும்‌, நீர்வளமும்‌ வாய்ந்த இப்‌ பொருநை வட்‌ 
டாரத்தில்‌ பலவகைத்‌ தொழில்கள்‌ செழிப்புற்றுத்‌ திகழ்கின்றன. 
சிறப்பாக, வேளாண்மை (உழவு), மின்சாரம்‌, மீன்பிடித்தல்‌, 
சங்கு எடுத்தல்‌, முத்துக்‌ குளித்தல்‌, பனை ஏறுதல்‌ போன்ற 
வற்றைச்‌ சொல்லலாம்‌. இவற்றள்ளும்‌ முத்துக்‌ குளித்தலும்‌, 
சங்கு எடுத்தலும்‌ இந்தப்‌ பொருநை நாட்டிற்கே உரிய தன்ப்‌ 
பெருந்‌ தொழ்ல்கள்‌ எனலாம்‌! தொழில்‌ வளம்‌, தொழிலாளியின்‌ 
வளமாகவே கருதப்‌ பெறுகின்றது. , 


(1) உழவுத்தொழில்‌ ₹ 


இவ்‌ வட்டாரத்தின்‌ முக்கியமான தொழில்‌ வேளாண்மை 
எனலாம்‌. இதுவே பழைமை வாய்ந்த தொழில்‌ ஆகும்‌. ஏன்‌ 
எனில்‌, உயிர்‌ வாழ்வதற்கு உரிய 'உணவு' தருவது, இத்‌ 
தொழ்லே ஆகும்‌ அல்லவா? திருவள்ளுவர்‌ 'உழவு' என்னும்‌ 
தலைப்பிலே பத்துக்‌ குறட்பாக்கள்‌ ஆக்கியுள்ளார்‌. அவற்றுள்‌; 


பொருறைப்‌ பெருவளம்‌ 120: 


ஒரு குறளின்‌ கருத்தினை இங்கே குறிப்பிடலாம்‌: *வேள்‌' 
விருப்பத்தை மிகுவிக்கும்‌ *நிலம'. ஆள்‌--மை௭ ஆளும்‌ தன்மை: 
ஆண்மை. நிலத்தை உழுதோ உழுவித்தோ ஆள்வது, 
*வேளாண்மை' ஆகும்‌. இதனை 'உழவுததொழில்‌' எனலாம்‌. 
(உழவுத்தொழில்‌ செய்து வாழ்கின்றவரே, உரிமையோடு வாழ்‌. 
கின்றவர்‌ ; மற்றவர்‌ எல்லோருமே, பிறரைத்‌ தொழுது உண்டு, 
பின்‌ செல்பவராகவே கருதப்‌ பெறுவர்‌.?' 
“உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்‌ $மற்‌ மெல்லாம்‌ 
தொழுதுண்டு பின்செல்‌ பவர்‌'' (குறள்‌ : 1088) 


எனவே, உழவுத்‌ தொழிலே உயர்ந்த தொழில்‌ என்பதை 
உணரலாம்‌. மேற்கு மலைத்‌ தொடர்ச்சியீலே தோன்றும்‌ 
பொருநை யாறும்‌, அதன்‌ துணையாறுகளும்‌ பாய்வதால்‌, இயற்‌: 
கையாகவே நீர்வளமும்‌ நிலவளமும்‌ கொண்ட இவ்‌ வட்டாரம்‌, 
உலகிலேயே முதன்முதலில்‌ உழவுத்தொழில்‌ பெற்ற இடமாக 
விளங்குகின்றது. நூற்றுக்கு எண்பது பேர்‌ ௨உழவர்களே ஆவர்‌. 
நெல்‌ வீளையும்‌ வட்டாரம்‌, !'0நல்வேலி' ஆயிற்று. எனவே, நீர்ப்‌ 
பாசன வாய்ப்பு மிகுந்த இப்‌ “பொருநை நாடு' வேளாண்மைத்‌ 
தொழிலால்‌ வீளக்கம்‌ உறுகிறது எனலாம்‌. 


(ம்‌) மின்சாரத்‌ தொழில்‌ ₹ 

இன்றைய நாகரிக வாழ்க்கைக்கு இன்‌ றியமையா த ஒன்றாக 
(மின்சாரம்‌' இலங்குகின்றது. தொழில்‌ பேட்டைக்கும்‌ பலவகை 
ஆலைகளுக்கும்‌ எழில்‌ ஊட்டுவது மீன்சாரமே ஆகும்‌. இன்று, 
மின்சார இணைப்பற்ற ஊர்களே இல்லை எனலாம்‌. பாபநாசம்‌. 
நீர்‌ மின்றக்க நிலையம்‌' 1998 இல்‌ தொடங்கி 1944 இல்‌ கட்டி 
முடிக்கப்‌ பெற்றது. இதனால்‌, (பொருநை நாடு' ஒளிமயமாகத்‌ 
திகழ்கின்றது. இதனால்‌, வேளாண்மையும்‌ பிறதொழில்களும்‌ 
சிறக்கின்றன. 
(11) மீன்‌ பிடித்தல்‌: 


உழுது பயிர்‌ செய்து, உணவுப்‌ பொருள்‌ காணாத மிகப்‌ 
பழைய காலம்‌ ஒன்று இருந்தது. அந்தத்‌ தொன்மை வாய்ந்த. 


140 பொருநை வளம்‌ 


- காலம்‌ முதல்‌, (மீன்‌' சிறந்த சத்து உணவுப்‌ பொருளாகவே 
மதிக்கப்‌ பெற்று வருகின்றது. இன்னும்‌ சில நாடுகளில்‌ மக்கள்‌ 
மீனை மட்டுமே உணவாகக்‌ கொண்டு வாழ்கின்றனர்‌. இப்‌ 
பொருநை வட்டாரக்‌ கடற்கரை நீளம்‌, நூற்று முப்பத்தாறு 
கி, மீ. இந்த வளமான கடலோரத்தில்‌, மீன்‌ வளம்‌ "மிகுந்து 
காணப்படுகின்றது. கடலோரம்‌ மட்டும்‌ அல்லாமல்‌, உள்‌ 
நாட்டில்‌ உள்ள நீர்நிலைகளிலும்‌ மீன்‌ வளர்ப்புத்‌ தொழில்‌ 
மேன்மையுற்று விளங்குகின்றது. சான்றாகப்‌, பொது மக்களுக்கு 
- வளர்ப்புக்காக மீன்‌ குஞ்சுகளைக்‌ கொடுக்கும்‌ பொறுப்பை 
“அரசின்‌ மீன்‌ துறையே ஏற்றுக்‌ கொண்டுள்ளது. (கோபால 
சமுத்திரம்‌” திம்‌ ஊரிலே, இதற்காக நான்கு நீர்‌ நிலைகளை, 
(மீன்‌ துறை! தன்னிடம்‌ வைத்துள்ளது. கூட்டுறவு மீன்‌ சங்‌ 
கங்கள்‌' ஏற்பட்டு வருகின்றன. இவற்றால்‌, பொருநை நாடு 
மீன்‌ காப்புத்‌ தொழிலிலே கவனம்‌ செலுத்தி வருவதைக்‌ காண்‌ 
கின்றோம்‌. 


(14) சங்கு எடுத்தல்‌ £ 


சங்கு முழக்கம்‌ எங்கும்‌ கேட்கப்‌ பெறும்‌! வெற்றியின்‌ 
அடையாளமாகச்‌ சங்கு முழங்குவதைக்‌ கேட்கலாம்‌. *வலம்புரிச்‌ 
சங்கு' விலை மதிக்க இயலாத ஒன்று என்பர்‌! முன்னாளில்‌, பால்‌ 
போன்ற தூய வெள்ளை வளையல்கள்‌, சங்கினை அறுத்தே 
செய்யப்‌ பெற்றன! அவற்றைப்‌ பாவையர்‌ விரும்பிக்‌ கைகளில்‌ 
அணிந்தனர்‌. *சங்கு அறுப்பது எங்கள்‌ குலம்‌' என்ளார்‌, நக்கீரர்‌ 
என்னும்‌ பழந்தமிழ்ப்‌ புலவர்‌. தமிழ்‌ நாட்டிலேயே, கடல்‌ வளம்‌ 
கொழிக்கும்‌ ஊர்களுக்குத்‌ தலைமை தாங்குவது, இந்த வட்டாரத்‌ 
_தின்‌ *தூத்துக்குடி'யே ஆகும்‌. இந்த நகரமே, *கடல்‌ வளம்‌ 
கொட்டிக்‌ கிடக்கும்‌ கிடங்கு' என்று சொல்லத்தகுந்த புகழைப்‌ 
- பெற்றுள்ளது. கடலுள்‌ ஏறத்தாழ 21 மீட்டர்‌ ஆழம்‌ வரை 
- சென்று சங்கு எடுக்கின்றனர்‌. கடல்‌ நீருள்‌ மூழ்குவோருக்குக்‌ 
(குளியர்‌' என்று பெயர்‌. இந்தநாளில்‌, சங்கு எடுக்கும்‌ தொழில்‌, 
“முத்து எடுக்கும்‌ தொழிலைப்‌ போலவே அரசின்‌ நேர்‌ மேற்‌ 
பார்வையில்‌ அமைந்துள்ள து. 


பொருதைப்‌. பெருவளம்‌ 182. 
(4). முத்துக்‌ குளித்தல்‌ : 

“பாண்டி மன்னவனின்‌ தென்னாடு முத்து உடையது'*' 
என்னும்‌ பாராட்டை இவ்‌ வட்டாரம்‌ முன்னரே பெற்றுள்ளது ! 
அன்றிலிருந்து இன்றுவரை உலகின்‌ முத்துக்‌ கிடங்காக 
விளங்கும்‌ பேறு, பொருநை நாட்டுக்‌ கடல்‌ ஆகிய மன்னார்‌ 
வளைகுடாவே பெற்று வந்துள்ளது. இன்று, (இலண்டன்‌ 
மாநக'ரில்‌ உள்ள 'காத்தன்‌ தோட்டம்‌', முத்து வாணிபத்தில்‌ 
உலகிலேயே தலைசிறந்த இடமாகக்‌ கருதப்‌ பெறுகின்றது. 
உலகின்‌ பல்வேறு நாடுகளில்‌ இருந்தும்‌ சிறந்த முத்துக்கள்‌ 
அங்கு வருகின்றனவாம்‌. தமது முத்தும்‌? அங்குச்‌ செல்கின்‌ 
றது! 'உலகின்‌ வேறு எந்தப்‌ பகுதிகளிலிருந்தும்‌ வரும்‌ முத்‌ 
துக்கும்‌, பொருநை நாட்டுக்‌ கொற்கை முத்து இளைத்தது 
இல்லை--மிகவும்‌ தரம்‌ உயர்ந்ததே' என்று அங்குள்ள 
வணிகர்கள்‌ ஒருமுகமாகவே கருதுகின்றனர்‌. 


ஈராயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே *கொற்கை முத்து” 
மேலைநாட்டு அரசியரின்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை கொண்டதாம்‌! 
தென்பாண்டி நாட்டின்‌ முத்து கன்னியரைக்‌ கவர்ந்த (கட்டாணி 
முத்து' என்று கருதப்‌ பெற்றது! அர்த்த சாத்திரம்‌' என்னும்‌ 
வடமொழிப்‌ பொருள்‌ நூலை ஆக்கிய 'சாணக்கியர்‌', கி. மு. 
மூன்றாம்‌ நூற்றாண்டிலேயே, தண்பொருநை ஆற்றையும்‌, 
முத்துக்‌ குளிப்பையும்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ இவ்வாறே 
முத்தின்‌ வனப்பும்‌ வளமும்‌ கண்டு, முன்னாளில்‌, பிளைனி, தாலமி 
போன்ற மேல்‌ நாட்டு அறிஞர்கள்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. சீனம்‌, 
எகிப்து, கிரேக்கம்‌, பெர்சியா, உரோம்‌ போன்ற பழம்‌ பெரும்‌ 
நாடுகளோடு தென்பாண்டி நாட்டார்‌ முத்து வாணிகம்‌ செய்‌ 
தனர்‌! இப்‌ பெருமை உலகில்‌ வேறு எவரும்‌ பெற்றதில்லை, 
அன்று போலவே இன்றும்‌ முத்து தென்தமிழகத்தின்‌ செல்வம்‌ 





*பவேழம்‌ உடைத்து மலைநாடு ; மேதக்க 
.... சோழ வளநாடு சோறுடைத்து--பூழியர்கோன்‌ 
தென்ஜடு முத்துடைத்து; தெண்ணீர்‌ வயல்தொண்டை 
நன்னாடு சான்றோர்‌ உடைத்து! 


௮ - ஓளவையார்‌ தனிப்பாடல்‌ திரட்டு] 
| 


342 பொருநை வளம்‌ 


மிகுந்த சொத்து ஆக மதிக்கப்‌ பெறுகிறது. எனவே, இன்‌ 
றைக்கு மூவாயிரம்‌ (9000) ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே, தம்‌ 
பொருநை நாடு! “முத்துக்‌ குளிப்புத்‌ தொழிலிலே' முதுபுகழ்‌ 
பெற்றுவந்துள்ளது ! 
(4) நூல்‌ ஆலைத்தொழில்‌ : 

பஞ்சாலைகள்‌, இந்நாளில்‌ பல ஊர்களில்‌ உள்ளன. 
ஆனால்‌, தமிழகத்திலேய முதன்‌ முதல்‌, பொருநை ஆற்றின்‌ 
பாபநாசமலை நீர்த்தேக்கத்தால்‌, *விக்கிரமசிங்கபுரம்‌ மில்‌? என்ற 
பெயரில்‌ நூல்‌ ஆலை' ஒன்று தொடங்கப்‌ பெற்றது. 


அரசு உரிமை பெற்ற (15-89-1947) பின்னர்‌, இப்‌ 
பொருநை நாடு என்னும்‌ திருநெல்‌ வேலி மாவட்டம்‌ பலப்‌ பல 
யுதுப்‌ புதுத்‌ தொழில்‌ வளங்களால்‌ பெரும்‌ முன்னேற்றம்‌ பெற்று 
வருகின்றது. கோயமுத்தூர்‌ மாவட்டமே தமிழகத்தில்‌ தொழில்‌ 
துறையில்‌ வளர்ச்சி பெற்றுள்ளது! ஆயினும்‌, அம்‌ மாவட்டத்‌ 
திற்கு அடுத்த படியாக, விரைந்து தொழில்‌ வளர்ச்சி பெறுவதற்‌ 
கான வாய்ப்பு இந்த வட்டாரத்திற்கே உள்ளது. அவற்றுள்‌ 
சில காணலாம்‌ : 
(ரம்‌ மண்பாண்ட வேல்‌' 


ஈராயிரம்‌, மூவாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புற்று 
இருந்த காட்சிகளை, ஆதிச்சநல்லூர்‌ புதை பொருள்கள்‌ புலப்‌ 
படுத்தி உள்ளன. இந்த நுண்கலைத்‌ தொழில்‌, இன்றும்‌ அம்பா 
சமுத்திரம்‌ தென்காசி வட்டாரங்களில்‌ கூட்டுறவு சங்கங்களின்‌ 
வாயிலாய்‌ நன்கு இயங்கி வருவதைப்‌ பார்க்கலாம்‌. பாய்‌ 
முடையும்‌ தொழில்‌' பல தலைமுறைகளாக நடைபெற்று வருகின்‌ 
றது. பொருநை யாற்றில்‌ வளரும்‌ கோரைப்‌ புற்களைக்‌ 
கொண்டு, பாய்‌ நெய்யப்‌ பெறுகின்றது. பத்தமடை பாய்‌' 
உலகப்‌ புகழ்‌ பெற்றுள்ளது, சணல்‌ நாரிலிருந்து *இரத்தினக்‌ 
கம்பளங்கள்‌' செய்யப்படுகின்றன. இதற்கு உரிய பயிற்சி 
நிலையம்‌ *கோபால்‌ சமுத்திரம்‌' என்னும்‌ ஊரில்‌ அரசு அமைத்‌ 
துள்ளது. பட்டுப்‌ பூச்சி வளர்ப்பு, மெத்தை, தும்பு தொழில்கள்‌ 
தென்காசியில்‌ துலக்கம்‌ உற்றுத்‌ திகழ்கின்றன. தொழில்பேட்‌ 


பொருநைப்‌ பெருவளம்‌ 143 


டைகளைத்‌ திருநெல்வேலிப்‌ பேட்டை (1960)யிலும்‌, கோவில்‌ 
பட்டி (1963,யிலும்‌, தூத்துக்குடி (1964)பிலும்‌ அரசு அமைத்‌ 
துள்ளது. மணப்பாடு என்னும்‌ இடத்தில்‌ வேலைப்பாடு மிகுந்த 
*பனை ஓலைத்‌ தொழில்‌, பளை வெல்லத்‌ தொழில்‌' என்பன வேண்டிய 
அளவு நடைபெறுகின்றன. :உப்புக்‌ காய்ச்சும்‌ தொழில்‌' பொருதை 
தாட்டுக்‌ கடற்ஈரையில்‌ பெரிய அளவிலே நடைபெறுகின்றது. 
தூத்துக்குடி, ஆறுமுகனேரிக்‌ கடற்கரைகளில்‌ ஏராளமான 
4உப்பளங்கள்‌' உள்ளன. கைத்தறி நெசவுத்‌ தொழில்‌ கடைய 
நல்லூர்‌, கல்விடைக்‌ குறிச்சி, வீரவ நல்லூர்‌ முதலிய ஊர்களில்‌ 
பெரிய அளவில்‌ நடைபெறுகின்றது. தமிழ்‌ நாட்டிலேயே, 
திருநெல்வேலிப்‌ பேட்டையில்தான்‌ முதல்‌ முதலில்‌ ென்னிந்‌ 
தியக்‌ கூட்டுறவு நூற்பு ஆலை (195: ) அமைக்கப்‌ பெற்றது! மேலும்‌, 
மாட்டு எலும்பு உரத்‌ தொழிற்சாலை, தீப்பெட்டித்‌ தொழிற்சாலை, 
கைத்தறி, கதர்த்‌ தொழில்‌, பருத்தி அரைக்கும்‌ ஆலைத்‌ 
தொழில்‌, பலவகைக்‌ குடிசைத்‌ தொழில்கள்‌, பீடி சுற்றுதல்‌, 
செங்கல்‌ செய்தல்‌, சோப்பு உற்பத்தி, எண்ணெய்ச்‌ செக்குத்‌ 
தொழில்‌, தோல்‌ பதனிடும்‌ தொழில்‌, அச்சுத்‌ தொழில்‌ முதலி 
யன பல ஊர்களில்‌ சிறந்த தொழில்களாக அமைந்துள்ளன. 


(1114) இரசாயனத்‌ தொழிற்சாலை: 


எஃகு ஆலைகளைப்‌ போன்று, இரசாயனத்‌ தொழிற்சாலை 
களும்‌ மிகவும்‌ தேவையே ஆகும்‌. பொருநை ஆறு கடலோடு 
கலக்கும்‌ இடத்தின்‌ பக்கத்தில்‌ ஆத்தூர்‌ உள்ளது. அதன்‌ 
பக்கத்தில்‌ *சாகுபுரம்‌? என்னும்‌ இடத்தில 'தாரங்கதரா--கெமிக்‌ 
கஃசு--இரசாயனத்‌ தொழிற்சாலை' மூன்றரைக்‌ கோடி ரூபாய்‌ மூல 
தனத்தில்‌ 1959 இல்‌ அமைக்கப்பெற்றுள்ளது. இதனை 
(குசராத்‌ மாநில'த்து ஒரு வணிகக்‌ குடும்பத்தினர்‌, தமிழ்‌ நாடு 
அரசின்‌ ஆதரவோடு நடத்தி வருகின்றனர்‌. இஃது; ஆசியா 
விலேயே பெரிய இரசாயன த்‌ தொழிற்சாலை' என்பர்‌. 


(8) உரத்‌ தொழிற்சாலை : 
இந்நாளில்‌ “தூத்துக்குடி! சென்னைக்கு அடுத்த சிறந்த 
துறைமுக நக'ராக வளர்ச்சி பெற்றுள்ளது. இங்கே பல புதுப்‌ 


௫ 


மக்க . பொருநை வளம்‌ 


புதுத்‌ தொழிற்‌ சாலைகள்‌ தோன்றிய வண்ணம்‌ இருக்கின்‌ றன. 
மத்திய உப்பு. ஆராய்ச்சி நிலையம்‌, (பொட்டாசியம்‌ குளோரைடு 
தொழிற்சாலை! ஏற்பட்டு உள்ளன. :5110 உரத்‌ தொழிற்சாலை" 
தோன்றியுள்ளது ! : அணுமின்சார .நிலையம்‌ அபக த? 
மீன்‌ வளர்ச்சிப்‌ பண்ணை மிளிர்கின்றது. 


(௩) சிமெண்டுத்‌ தொழிற்சாலை 2 


திருநெல்வேலி" யின்‌ பக்கத்திலே * தாழையூற்று” என்னும்‌ 
இடத்தில்‌ புதிய நகர்‌ ஒன்று தோன்றியுள்ளது; அது “சங்கர்‌ நகர்‌' 
எனப்படும்‌. இங்கே 'இந்தியா சிமெண்டுத்‌ தொழிற்சாலை' 1948மு.தல்‌ 
இயங்கி வருகின்றது. இது தமிழ்நாட்டின்‌ மிகப்‌ பெரிய 
சிமெண்டுத்‌ தொழிற்சாலைகளில்‌ :ஒன்று : என்கின்றனர்‌. 
பொருநைக்கரை ஊர்களிலே கரும்பு ஆலைகளும்‌ காகித ஆலை 
களும்‌ தோன்றியுள்ளன, எனவே, (பொருநை நாடு' எண்‌ 
ணற்ற சிறு. தொழில்களும்‌ பெருந்‌ தொழில்களும்‌ ப்ட்‌ 
வட்டாரமாக இலங்குகின்றது எனலாம்‌. 


1. வாணிக வளம்‌: 


பொருநை வட்டாரத்தின்‌ உற்பத்திப்‌ பொருள்களுள்‌ சிறப்‌ 
பாகக்‌ குறிப்பிடத்‌ தகுந்தன நெல்‌, உப்பு, உலர்ந்த மீன்‌, 
முத்து, பனைவெல்லம்‌, பனைப்‌ பொருள்கள்‌, பருத்தி, கரும்பு 
. முதலியன எனலாம்‌. முக்கூடலில்‌ பீடி வாணிகமும்‌, செங்‌ 
கோட்டையில்‌ மர வாணிமுகம்‌, அம்பா சமுத்திரத்தில்‌ நெல்‌ 
வாணிகமும்‌, தூத்துக்குடியில்‌ உப்பு வாணிகமும்‌ பெரும்‌அளவில்‌ 
நடைபெறுகின்‌ றன. இவ்‌ வட்டாரம்‌. கடலோரமாக இருப்‌ 
பதால்‌, தமிழ்‌ நாட்டின்‌ பிற பகுதிகளில்‌ இருந்தும்‌, இந்தியா 
வின்‌ பிற பகுதிகளில்‌ இருந்தும்‌ *தூத்துக்குடித்‌ துறைமுகம்‌ 
வழியாகவே பல பொருள்கள்‌ ஏற்றுமதி. ஆகின்றன ; இவ்‌ 
வாறே பிற வெளிநாட்டுப்‌ பொருள்கள்‌, இங்கே இறக்குமதி 
ஆகின்றன. எனவே, தூத்துக்குடியிலே பல தொழில்‌ நிறு 
வனங்களும்‌, வணிக நிறுவனங்களும்‌ வளர்ந்து வருகின்றன. 
(கூட்டுறவு இயக்கம்‌' வணிக வளத்துக்குப்‌ பேராக்கம்‌ அளித்து 
_ வருகின்ற்து. தூத்துக்குடியிலும்‌, திருநெல்வேலியிலும்‌ வங்‌ 
கிகள்‌ (98118) பல உள்ளன. இந்தியா உரிமை பெற்ற பின்னர்‌, 


பொருநைப்‌ பெருவளம்‌ 145 


இந்திய அரசு வங்கி (5$(816 88% ௦7 11/8) யின்‌ கிளைகள்‌, 
பொருநை நாட்டின்‌ பல இடங்களிலும்‌ கிளைத்து வருகின்றன. 
இந்த வட்டாரத்தவர்களால்‌ நடத்தப்பெறும்‌ வங்கிகளே பல 
இருக்கின்றன. அவை அனைத்தும்‌ (பொருநை நாடு வாணிக 
வள'த்திலே செழிப்புப்‌ பெறுவதற்கு உதவி வருகின்றன. 


8. போக்குவரத்து வாய்ப்புவளம்‌ : 


பொருநை நாடு சீரும்‌ சிறப்பும்‌ மிகுந்த ஒரு வட்டாரம்‌ 
அல்லவா? இங்கே (போக்கு வரத்து'க்கு, மிகுந்த வாய்ப்புகள்‌ 
அமைக்கப்‌ பெற்றுள்ளன; நெடுஞ்சாலை, தொடர்‌ வண்டி 
(இரயில்‌)ப்‌ பாதை, கடல்‌ வழி போன்ற பல நெறிகள்‌ தோன்றி 
யுள்ளன. தலை நகராக விளங்கும்‌ திருநெல்வேலி மாநக'ரிலிருந்து, 
தெற்கே--கன்னியாகுமரி, மேற்கே--நெல்‌ வளம்‌ மிகுந்த நிலப்‌ 
பகுதியும்‌ பொதிகையின்‌ வாயிலும்‌ ஆகிய அம்பை, அருவிப்‌ 
புகழ்க்‌ குற்றாலம்‌, மேற்குமலைத்‌ தொடர்க்கு அப்பால்‌ கேரள 
மாநிலம்‌, வடக்கே--பல ஊர்கள்‌, கிழக்கே--துறைமுகச்‌ சிறப்பு 
வாய்ந்த தூத்துக்குடி, தலச்‌ சிறப்புள்ள திருச்செந்தூர்‌ முதலிய 
நாலா திக்குகளுக்கும்‌ நெடுஞ்சாலைகளும்‌ தொடர்‌ வண்டிப்‌ 
பாதைகளும்‌ நல்ல முறையிலே போடப்‌ பெற்றுள்ளன. பழைய 
நாளில்‌, *மங்கம்மாள்‌ சாலைகள்‌? எங்கும்‌ சென்றன ! இடை 
யிடையே குறுக்கிடும்‌ ஆறுகளையும்‌ பாதைகளையும்‌ கடக்க இப்‌ 


பொழுது, பாலங்கள்‌! கட்டப்பெற்றுள்ளன. சிறப்பாக, 
திரு நல்வேலிக்கும்‌, பாளையங்கோட்டைக்கும்‌ இடையே 
பொருநை 5றிலே கட்டப்பெற்றுள்ள '*சுலோச்சன 


ற 

முதலியார்‌ சம்‌ (1848) சென்ற நூற்றாண்டின்‌ சிறப்புக்குத்‌ 
தகுந்த சான்றாக தின்று நிலவுகின்றது. இந்நாளில்‌, 
(பொருநை நாடு: அரசு உதவியுள்ள பு5ழ்‌ மிகுந்த பல போக்கு 
வரத்துப்‌ பாதைகளையும்‌ பாலங்களையும்‌ பெற்று விளங்குகின்றது) 

ப்பாக, தெல்லை மாநகரிலே (திருவள்ளுவர்‌ ஈரடுக்கு மேம்‌ 
பாலம்‌' (1979) கட்டப்பெற்று, சிறப்புறுகின்‌றது ற அஞ்சலகங்‌ 
களையும்‌ கம்பிவழிச்‌ செய்தித்‌ தொடர்புகளையும்‌ பெற்றுத்‌ 
திகழ்கின்றது. 

பொ.--10 


140 பொருநை வளம்‌ 


0. கல்வி வளம்‌: 


செல்வ வளத்தால்‌ சிறப்புற்று விளங்கும்‌ பொருநை 
வட்டாரம்‌, கல்வி வளத்திலும்‌ கவர்ச்சி மிகுந்த செழிப்பு வாய்நீ 
ததே ஆகும்‌. முத்துப்‌ பிறந்ததும்‌ முத்தமிழ்‌ சிறந்ததும்‌ இங்கே 
அல்லவா? சங்க காலத்திலிருந்து இன்ற வரை, தமிழ்‌ சமாழி 
யின்‌ வாழ்வுக்கும்‌ வளத்துக்கும்‌ உழைத்த பெருமக்கள்‌ 
தோன்றிய வட்டாரம்‌ இஃது அன்‌ 3ற? இதற்குக்‌ காரணம்‌, 
இவ்‌ வட்டாரத்திற்கு வாய்த்த அமைதி வாய்ந்த சூழலை 
ஆகும்‌, 

தமிழகத்தின்‌ ஏனைய வட்டாரங்களுக்கு இல்லாத இயற்கை 
யான அமைதிச்‌ சூழல்‌, *ஜென்தமிழ்‌ நாடு' பெற்றிருந்தது! 
தமிழகம்‌ பல நூற்றாண்டுகளுக்கு மேலாக வேற்றரசுகள்‌ பல 
வற்றின்‌ தாக்குதல்‌&ளுக்கு உட்பட்டிருந்தது ! களப்பிரர்‌; 
பல்லவர்‌, சாளுக்கியா, மராத்தியர்‌, முகமதியர்‌, நாயக்கர்‌, 
ஆங்கிலர்‌ முதலிய பல வேற்று அரசுகள்‌ தமிழ்‌ நாடெங்கும்‌ 
அவ்வப்பொழுது வந்து வேரூன்றின,. அவற்றால்‌, தமிழ்‌ 
நாட்டின்‌ வடபகுதிகள்‌ எல்லாம்‌ வாட்டம்‌ உற்றன ! மதுரைக்‌ 
குத்‌ தெற்கே சிறப்பாகத்‌ *தென்பாண்டித்‌ திருநாடு” ஆகிய 
இந்த வட்டாரம்‌, வேற்றார்‌ தாக்குதலுக்கு உட்படவில்லை 1! 
எனவே, அரசியல்‌ சுழறசிகளால்‌ இப்‌ *பொருநை நாடு” 
பெரிதும்‌ பாதிக்கப்‌ பெறவில்லை எனலாம்‌! மேலும்‌, இவ்‌ 
வட்டாரத்தை ஆட்சி புரிந்து வந்த குறுநில மன்னர்களும்‌ 
வள்ளல்களும்‌ மக்கள்மீது பரிவுகொண்டதோடு, தமிழ்மொழி 
வாழவும்‌ வளரவும்‌ ஊக்க ழம்‌ ஆக்கமும்‌ அளித்து வந்தனர்‌; பல 
தமிழ்‌ மன்றங்களை அமைத்துத்‌ தமிழ்ப்‌ புலவர்களைக்‌ காத்து 
வந்தனர்‌. இதனால்‌ தமிழ்மொழி இலக்கியம்‌, இலக்கணம்‌, 
மெய்ப்‌ பொருளியல்‌, சமயம்‌ முதலிய பல்‌ 2வறு துறைகளில்‌ 
பெரும்‌ வளர்ச்சி பெற்றது! இன்று தெருத்‌2தாறும்‌ சிறு 
பள்ளிகள்‌, ஊர்தோறும்‌ உயர்பள்ளிகள்‌, பேரூர்தோறும்‌ 
கல்லூரிகள்‌ என்ற நிலையை இவ்‌ வட்டாரம்‌ பெற்றுவிட்ட து1 
பாளையங்கோட்டை, தமிழகத்தின்‌ ஆக்சு3போர்டாக மதிக்கப்‌ 


பெறுகின்றது ! 


தொ 


பொருநைப்‌ பெருவளம்‌ ர்க்‌ 
“கல்வி கரையில; கற்பவர்‌ நாள்ல; 
மெல்ல நினைக்கின்‌ பிணிபல-- ...'' (நாலடியார்‌ 195) 
ஆயினும்‌, 


“என்‌ ஒருவன்‌ சாந்துணையும்‌ கல்லாதவாறு!' (குறள்‌--997) 


என்று வள்ளுவர்‌ வீனா விடுத்துள்ளார்‌! எனவே, 4பொருநை 
நாடு' என்றென்றும்‌ கல்வி வளம்‌ மிகுந்த பகுதியாகவே விளங்கி 
வத்துள்ளது எனலாம்‌. 


10.. கலம்‌. 


ஊர்தோறும்‌ அமைந்துள்ள, கோவில்கள்‌ இவ்‌ வட்டாரத்‌ 
தின்‌ பழைய கட்டிடக்‌ கலைக்கும்‌ சிற்பக்‌ கலைக்கும்‌ சான்று பகர்‌ 
வனவாக நிற்கின்றன. சிறப்பாக, திருநெல்‌ 2வலி, தென்காசி, 
திருக்குறுங்குடி, திருச்செந்தூர்‌, கிருட்டிணாபுரம்‌ முதலிய ஊர்‌ 
களில்‌ வெவ்‌2வறு காலங்களில்‌ அரசர்கள்‌ அமைத்த கோவில்‌ 
கட்டிடங்கள்‌ கலைக்‌ கூடங்களாக--களஞ்சியங்களாக விளங்கு 
வதை இன்றும்‌ காணலாம்‌. உறுமி மேளம்‌, நையாண்டி மேளம்‌, 
கணியான்‌ மேளம்‌ முதலிய இசை வள த்தைப்‌ 'பொருநை நாட்டுக்‌ 
கலைகள்‌” என்றே போற்றலாம்‌. நவசத்தி நடனம்‌, நாடகம்‌ 
முதலிய கலைகளின்‌ பிறப்பிடமாக இந்த வட்டாரம்‌ விளங்கு 
கின்றது. இதற்குக்‌ குற்றாலக்‌ குறவஞ்சி, முக்கூடற்பள்ளு 
முதலிய நூல்களை எடுத்துக்காட்டாகக்‌ கொள்ளலாம்‌. 
பொருநை நாட்டுக்‌ கலைகளிலே போற்றத்‌ தகுந்த ஒன்று 
வில்லுப்‌ பாட்டு என்பர்‌. இவ்‌ வட்டாரச்‌ சாத்தனார்‌ கோவில்‌ 
களில கொடை விழாக்கள்‌ நடைபெறும்‌. அப்பொழுது வில்லுப்‌ 
பாட்டு இல்லாத விழாவே இருக்காது எனலாம்‌! பொதிகை 
மலைமலை (சொரிமுத்து ஐயன்‌" என்னும்‌ சாத்தனார்‌ கோவில்‌ 
உண்டு. அங்கே ஆடி மாத அமாவாசை நாளில்‌ கொடை 
விழா உண்டு. இவ்‌ வட்டார மக்கள்‌ திரள்‌ திரளாக அங்கே 
கூடுவர்‌, அங்கே மேளதாளங்களுக்கு இடையே வில்லுப்‌ 
பாட்டே” முக்கிய இடம்‌ பெறும்‌, அதீல்‌ வீர வழிபாட்டுக்‌ கதை 
களை இசைத்துப்‌ பாடுவர்‌! அவை கேட்பதற்கு மிகவும்‌ கிளர்ச்சி 
யூட்டி இன்பம்‌ தரும்‌; சொல்நயம்‌, பொருள்‌ நயம்‌ சொட்டும்‌! 








9. பொருநைக்கரை நாகரிகம்‌ 


ஆற்றங்கரை நாகரிகம்‌ : 


ஆற்றங்கரைச்‌ செல்வமே, ஆறறிவு முற்றிய மக்களை 
அமைதியாக வாழச்‌ செய்தது. அதனால்‌, மக்கள்‌ உள்ளம்‌ 
மாண்பு பெற்றது; பண்பாடு உற்றது. மக்களிடம்‌ நாகரிகம்‌ 
மலர்ந்தது. பழைமை வாய்ந்த உலக நாகரிகங்கள்‌ யாவும்‌ 
ஆற்றங்கரை நகர்களையே அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளன. 
எக்ப்திய நாகரிகம்‌, 'நைல்‌' ஆற்றையும்‌, மெசபொட்டேமிய 
நாகரிகம்‌ உயூப்ரதீசு--தைகிரீசு என்னும்‌ இரண்டு ஆறுகளை 
யும்‌, சீன நாகரிகம்‌ மஞ்சள்‌ ஆற்றையும்‌, சிந்துவெளி நாகரிகம்‌ 
சிந்து ஆற்றையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டனவாகும்‌. இவை 
போலவே, '0பொருநைக்கரை நாகரிகம்‌? என்னும்‌ பெருமை வாய்ந்த 
மிகப்‌ பழை நாகரிகம்‌, (பொதியம்‌' தோன்றி, 120 கி.மீ. ஓடூவ 
தால்‌ ஒரு மாவட்டத்தை மட்டுமே செழிப்பூட்டி, புன்னைக்காயல்‌ 
(கொற்கை) பக்கம்‌ மன்னார்‌ வளைகுடாக்‌ கடலிலே பொருந்து 
கின்ற 'தண்பொருநை (தாமிரவருணி) யாறு” என்னும்‌ புகழ்‌ மிகுந்த 
பேராற்றையே அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளது! திருநெல்‌ 
வேலி மாவட்டப்‌ பொது--அரசியல்‌ வரலாறு” என்னும்‌ நூலை 
ஆக்கிய தவப்‌ பெரியார்‌ முனைவர்‌ இராபர்ட்‌ கால்டுவெல்‌ ஐயர்‌ 
அவர்கள்‌, **0தன்விந்தியாவின்‌ மிகப்‌ பழைய நாகரிகம்‌, தண்பொருநை 
ஆற்றங்கரையில்ய தழைத்துச்‌ சிறந்தது'' என்று குறிப்பிட்டு உள்‌ 
ளார்கள்‌. இதுவே, *தமீழ்‌ நாகரிகம்‌' என்னும்‌ தனி நாகரிகத்‌ 
தின்‌ அடிப்படை என்று அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


(நாகரிகம்‌? என்பது என்ன? ஆடம்பரமான ஆடைகளை 
உடுத்தி, பகட்டான அணிகஉங்களை அணிந்து, மாட மாளிகை 
களிலே செல்வச்‌ செழிப்போடு வாழ்வதையே, சிலர்‌ நாகரிகம்‌” 
என்கின்றனர்‌! வேறு சிலரோ, கல்வி ஒழுக்கங்களால்‌ கட்டுப்‌ 
பாட்டோடு வாழ்வதையே 'தலைசிறந்த நாகரிகம்‌” என்று நவில்‌ 
கின்றனர்‌! மனிதன்‌, மிகப்‌ பழங்காலம்‌ முதலே, பல வழிகளில்‌ 


பொருநைக்கரை நாகரிகம்‌ 


படிப்படியே முன்னேறி வந்துள்ளான்‌. அம்‌ முன்னேற்றம்‌ இரு 
வழிகளிலே காணக்‌ கிடக்கின்றன. அவை ஒன்று 'புறவளர்ச்சி”, 
மற்றொன்று *அகவளர்ச்சி' என்பனவாம்‌. புறவளர்ச்சிக்கு அக 
வளர்ச்சி?ய அடிப்படை என்பர்‌! உணவு, உடை, உறையுள்‌, 
தொழில்‌, கலைகள்‌, மருந்து முதலியவற்றில்‌ திருந்திய வளர்ச்‌ 
சியைப்‌ “புறவளர்ச்சி” என்‌ பர்‌; அன்பு, அருள்‌, வாய்மை தூய்மை, 
ஒழுக்கம்‌, நாணம்‌), மானம்‌, ஈகை, ஒப்புரவு. கண்ணோட்டம்‌ 
(இரக்கம்‌) முதலிய மன வளர்ச்சியை *அ5வளர்ச்சி' என்பர்‌. இது, 
(மக்கட்‌ பண்பு' எனப்படும்‌! பண்பட்ட மன நிலையையே பண்‌ 
பாடு என்பர்‌. பண்பாட்டுக்கும்‌ பண்புக்கும்‌ நெருங்கிய 
தொடர்பு உண்டு! :பண்பெனப்‌ படுவது 'பாடு' அறிந்து ஒழுகு 
தல்‌'' (கலித்தொகை: நெய்தல்‌ : 16) என்பா நல்லந்துவனார்‌. 
பாடு' என்பது ₹நிலைமை', பயன்‌”, 'உலக ஒழுக்கம்‌, *பெருமை' 
என்னும்‌ பலபொருள்‌ உடையது. *பண்படு' என்ற வினைச்‌ 
சொல்‌, !;பண்பாடு' என்னும்‌ பெயர்ச்‌ சொல்‌ ஆயிற்று! சீர்படுத்‌ 
தித்‌ திருத்தப்‌ பெற்ற நிலம்‌, *பண்படுத்தப்பட்ட நிலம்‌' எனப்‌ 
படும்‌. இது2பாலவே, சீர்திருத்தம்‌ பெற்ற உள்ளம்‌, 'பண்‌ 
பட்ட உள்ளம்‌" எனப்படும்‌. திருந்திய நிலம்‌ நல்ல பொருள்களை 
விளைவிக்கும்‌. இது போல, திருந்திய உள்ளம்‌ சழதாய வாழ்‌ 
வுக்கு ஏற்ற நல்ல எண்ணங்களை உருவாக்கும்‌. [தமிழர்‌ பண்பாடு' 
என்றால்‌ தமிழ்‌ மக்களுக்கே உரிய திருந்திய மனப்பான்மை 
என்று பொருள்‌ ஆகும்‌. எனவே, (நாகரிகம்‌' (பேம்‌12௨100) 
என்னும்‌ புற வளர்ச்சிக்குப்‌ பண்பாடு' (யே்பா£) என்னும்‌ 
அகவளர்ச்சி3ய அடிப்படை ஆகின்றது ! 


தனக்கென முயலாத--பிறர்‌ பொருட்டே முயல்கின்ற 
மாண்பினர்‌ வாழ்வதாலேயே இந்த உலகம்‌ நிலைபெற்று இருக்‌ 
கின்றது! இந்த உலகம்‌, மனப்‌ பண்பு உடையவர்‌ பொருந்தி 
வாழ்வதா லய நிலை பெற்று நிற்கின்றது. அஃது இல்லாவிடில்‌ 


7, தமக்கென முயலா கோன்தாள்‌ 
பிறர்க்‌(க)என முயலு5ர்‌ உண்மை யா னே 
இவ்வுலகம்‌, உண்டு/'' 
அபுறகானூறு : 188: கடலுள்‌ மாய்ந்த இளம்பெரு வழுதி, 














154 பொருநை வளம்‌ 


தெளிவரைகளே பொருநைக்கரை நாகரிகத்தைப்‌ புலப்படுத்து 
வதற்கு உரிய போதுமான சான்றுஈளாக விளங்குகின்றன. 
அதன்‌ அடிப்படை, உலக மக்கள்‌ எல்லோரும்‌ இன்புற்றிருக்க 
நினைப்பதுவே ஆகும்‌. இன்பம்‌ விரும்பாத உயிர்களும்‌ 
உண்டோ ?' ்‌ 


யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌ : 


நாளையும்‌ கோளையும்‌ கணித்து அறிந்து சொல்பவனைக்‌ 
*கணியன்‌' என்று குறிப்பிடுவர்‌, இக்‌ கணியன்‌ வழியினர்‌, 
இன்று கோவில்‌ கொடை விழாக்களில்‌ பறையடித்துப்‌ பாடும்‌ 
'கணியான்கள்‌! ஆகக்‌ காட்சி தருகின்றனர்‌! கணியன்‌ மரபினர்‌, 
இவ்‌ வட்டாரத்தி£ல நீண்ட நெடுங்‌ காலங்களாக வாழ்ந்து வரு 
கின்றனர்‌. இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னர்‌, *கணியன்‌ 
பூங்குன்றறர்‌' என்னும்‌ இலக்கியப்‌ பெரியார்‌ ஒருவர்‌ வாழ்ந்தார்‌. 
அழகிய மலையைப்‌ *பூங்குன்றம்‌! என்று அழைத்திருக்கலாம்‌ ; 
அது பொதிய மலைப்‌ பகுதியாகவும்‌ இருக்கலாம்‌. பூங்குன்றன்‌” 
என்று அழைக்கப்‌ பெற்ற புலவர்‌, *கணியன்‌' ஆகவும்‌ இருக்க 
லாம்‌. ஆதலின்‌ 'கணியன்‌ பூங்குன்றன்‌' என்ற காரணப்‌ பெயருக்கு 
உரியவர்‌ இவ்‌ வட்டாரத்தினரா கவே இருக்க வேண்டும்‌.” அவர்‌ 
பாடியுள்ள இரு பாடல்களுள்‌ ஒன்று, 'புறநானூறு” என்னும்‌ 
எட்டுத்‌ தொகை நூலிலே பொலிவு பெற்று வீளங்குகின்றது. 
அதன்‌ பொருள்‌ *பொருநைக்‌ கரையின்‌ பெருமிதம்‌ வாய்ந்த 
பழைய பண்பாடு--நாகரிகம்‌' ஆகியவற்றைப்‌ புலப்படுத்துவதாக 
அமைந்துள்ளது. 
இந்த வட்டாரத்திலே பல இன மக்கள்‌ வாழ்ந்து வருகின்‌ 
றனர்‌; அவர்கள்‌ வெவ்வேறு மதங்களைத்‌ தழுவி வாழ்பவர்க 
ளாகவும்‌ விளங்குகின்றனர்‌. ஆயினும்‌, அவர்‌ அனைவரும்‌ 
(ஒன்ற குலமும்‌ ஒருவனே மேவனும்‌' என்ற சாதி--சமயப்‌ 
1, ** எல்லா ௨உயர்க்கும்‌ இல பம்‌ எனபது 
தான்‌ அமர்ந்து ௨ரூஉம்‌ மேவம்‌(ற ) ஆசம்‌'' 
தொல்காப்‌ 9௨ம்‌ - பொருள்‌ - பொருளியல்‌ : 29 (1109) 


&. !மூபாலன்‌ பட்டியே' பழய நாளைய *0பங்குன்றம்‌' என்கிறார்‌, 
உரையாசிரியர்‌ ஒளவை. சு. துரைசாமி அவர்கள்‌. 


பொருநைக்கரை நாகரிகம்‌ 155. 


பொறைப்‌ பண்பாட்டைச்‌ சார்ந்தே வாழ்கின்றனர்‌. இங்கே, 
பழைமை வாய்ந்த சிவநெறியையும்‌, திருமாலிய நெறியையும்‌ 
தழுவி வாழும்‌ மக்கள்‌ உள்ளனர்‌; வடக்‌ 2௨ இருந்து வந்த 
புத்த மதமும்‌ சமண மதமும்‌ புகுந்து நின்றேர்‌ வாழ்ந்தனர்‌; 
சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர்‌ இவ்‌ வட்டாரத்திலே நுழைந்த 
கிறித்தவ மதத்தையும்‌, முகமதிய மதத்தையும்‌ சார்ந்தவர்கள்‌ 
வாழ்கின்றனர்‌. அவரவர்களுக்கு உரிய பதிகளும்‌ கோவில்‌ 
களும்‌ ஊர்களும்‌ இவ்‌ வட்டாரத்தி£லே பரவலாக உள்ளன. 
இவ்வாறு மதத்தாலும்‌, இனத்தாலும்‌ மாறுபட்டவர்களாக இப்‌- 
பொருதை நாட்டு மக்கள்‌ வாழினும்‌, (அனைவரும்‌ தமிழர்களே” 
என்ற தணியாத அன்பால்‌ ஒன்றுபட்டே வாழ்ந்து வருகின்‌ 
றனர்‌. சான்றாக (பாண்டியன்‌ நெடுமாறன்‌' சமண மதத்தைச்‌ 
சார்ந்து நின்றான்‌ !. அவன்‌ மனைவி மங்கையர்க்கு அரசியார்‌ சிவ 
நெறியைச்‌ சார்ந்திருந்தார்‌!! இத்தகைய சமயப்‌ பொறை 
பொருநை நாட்டிலே என்றென்றும்‌ நின்று நிலவி வருகின்றது! 

கணியன்‌ பூங்குன்றனாரின்‌ புறப்பாடல்‌ தமிழக மக்களின்‌ 
ஒற்றுமையைக்‌ காட்டுவதோடு, இப்‌ பெரு நாட்டின்‌ ஒருமைப்‌ 
பாட்டு உணர்வினை உலகத்திற்கு உணர்த்துவதற்காகவே 
அமைந்துள்ளது! இயற்கையின்‌ உறுதி வாய்ந்த இயக்கத்தினை, 
அப்‌ டழம்‌ புலஉர்‌ இயம்பியுள்ள இயல்பினை என்‌ னென்பது? பூங்‌ 
குன்றனார்‌ வள்ளல்களை யோ, வளமிக்கவர்களையோ, மன்னர்‌ 
களையோ நெருங்கிப்‌ பழகிப்‌ பாடவில்லை! இதுகண்ட சான்றோர்‌ 
சிலர்‌, “பாடும்‌ ஆற்றல்‌ வாய்ந்த நீங்கள்‌, இதுவரை எவரையுமே 
பாராட்டியோ குறை கூறியோ பாடவிஉலையே! இதற்குக்‌ 
காரணம்‌ உண்டோ?" என்று வினவினர்‌. அதற்கு அப்‌ பெரி 
யார்‌, எல்லா ஊரும்‌ என்‌ சொந்த ஊரே ஆகும்‌; மனித 
இனத்தவர்‌ அனைவரும்‌ என்‌ உறற உறவின 3ர ஆவர்‌ 1? 
(யாதும்‌ ஊரே ; யாவரும்‌ கேளிர்‌) * என்று பதில்‌ அளித்தார்‌! 
அகத்தியர்‌ நெறி: 

அகத்தியர்‌ பலர்‌ ஆவர்‌! (வடநாட்டிலிருந்து தென்னாடு 
வந்த புராண அகத்தியர்‌, தமிழ்‌ மொழியைப்‌ படைத்தார்‌” 

*புறகாலூறு 2: 198: கணியன்‌ பூங்குன்றன்‌' பாட்டு, 























பொருநைக்கரை நாகரிகம்‌ 1509 


அயர்‌ (வு) அறம்‌ அமரர்கள்‌ அதிபதி எவன்‌ அவன்‌ 
துயாஅழு சடர்அடி கொழு து)எழு;என்‌ மனனே!” (2675) 
காலாயிரக்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌: இருவாய்மொழி: 7, 


குமரகுருபரர்‌ அருளிய நூல்களின்‌ வழியே, இவ்‌ வட்டார 
மக்களின்‌ நாகரிக நோக்கஙகள்‌ பொங்கி வழிவதைக்‌ காண 
லாம்‌. அவற்றுள்‌ ஒரே ஒரு 2 நாக்கினை நோக்கலாம்‌. மனிதன்‌ 
உடலுறுப்புகளில்‌ :தாள்‌' (பாதம்‌), *கை' என்பவற்றைக்‌ 
குறிக்கும்‌ சொற்கள்‌ 'முயற்சி', *உழைப்பு' என்னும்‌ பொருள்‌ 
களி?ல2ய வழங்கப்‌ பெறுகின்றன. ஆதலின்‌; மனிதன்‌ 
நிலைத்த புகழ்‌ பெறுவதற்கு ஊக்கத்தோடு உழைத்து, முயன்று 
வாழ வேண்டும்‌ என்பதனையே முன்னோர்கள்‌ நெறியாகக்‌ 
கொண்டிருந்தனர்‌ என்று தெரிகின்றோம்‌. பாடுபட்டுத்‌ தேடித்‌ 
தேடிப்‌ பொருள்‌ குவிப்பதை3யே சிலர்‌ மக்கட்‌ பிறப்பின்‌ பயன்‌ 
என்று கருதுகின்றனா! ஆனால்‌, குமரகுருபரர்‌ செல்வம்‌”, 
“*“வறுமை' ஆகிய இரு திலைகளுக்குமே மிகவும்‌ தெளிந்த விளக்‌ 
கம்‌ தந்துள்ளார்‌! (3பாதும்‌' என்ற மனநிறை2வ *செல்வம்‌” 
என்றும்‌, அல்லல்‌ தருகின்ற பேராசை3ய *வறுமை' (நல்குரவு) 
என்றும்‌ விளக்கம்‌ தந்துளளார்‌! 

செல்வம்‌” என்பத சிந்தையின்‌ நிறைவே 

அல்தா நல்குரவு அவாஎனப்‌ ப நமே” !* 
(சிதம்பர மும்மணிக்‌ கோவை: 5) 


அிவஞான முனிவர்‌ : 

பொதியமலை அடிவாரத்தி?ல உள்ள புகழ்‌ பெற்ற புண்ணிய 
தலம்‌, பாவநாசம்‌ எனப்படும்‌ இதன்‌ பக்கத்தில்‌ உள்ள 
(விக்கிரம சிங்கபுரம்‌' என்னும்‌ ஊரிலே தோன்றிய 'முக்காள 
லிங்கம்‌! என்னும்‌ இளமைப்‌ பெயர்‌ பெற்றிருந்த சிவஞான 
முனிவர்‌, வடமொழி ௨தன்‌ 9மாழி வல்ல முனிவராக வாழ்ந்தார்‌! 
இவர்‌ அருளிய நூல்களிலும்‌ (பொருநைக்‌ கரை நாகரிகம்‌” 
பொங்கி வழிவதைக்‌ காணலாம்‌. ஆருயிர்களுக்கு எல்லாம்‌ 
அன்பு செய்து விருந்து ஓம்பும பண்பாடு', “தமிழர்‌, நாகரிகம்‌” 


*கு மரகுருபர சு பாமிகள்‌ பிரபந்தத்‌ திரட்டு2 கழக வெளியீடு - 0 
(1985) பக்கம்‌ - ௨௪௧. 











